வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


வாசக நண்பர்களுக்கு 


இந்த நூல்‌ குற்றங்களைப்‌ பற்றியது. இதற்கு முன்னர்‌ குற்றங்களைப்‌ பற்றிய இரு 
நூல்களை ஆராபிரஸ்‌ வெளியிட்டுள்ளது. அதில்‌ அசுரகுலம்‌, அசுரகுலம்‌ - குற்றங்களின்‌ 
வழித்தடம்‌ என இரு நூல்களை அமேசான்‌ தளத்தில்‌ வாசிக்கலாம்‌. இந்த நூல்‌ 
அவற்றிலிருந்து வேறுபட்டு சற்று எளிமையான வடிவில்‌ தொடர்‌ கொலைகாரர்களைப்‌ 
பற்றி பேசுகிறது. 


பொதுவாக இதுபோன்ற கொலைகாரர்களைப்‌ பற்றி என்னென்ன கேள்விகள்‌ மனதில்‌ 
வரும்‌? அத்தனை கேள்விகளுக்கும்‌ இந்த சிறுநூல்‌ உங்களுக்கு விடை தரும்‌. கூடுதலாக 
குற்றங்களை ஆவணப்படுத்துபவரான பாட்‌ ப்ரெளன்‌ நூலைப்‌ படித்ததால்‌ அவரின்‌ 
எழுத்திலுள்ள விஷயங்களும்‌ இதில்‌ கூடுதலாக இருக்கலாம்‌. அவரின்‌ நூல்‌ முழுக்க 
ஆய்வுப்பூர்வமான தகவல்களைக்‌ கொண்டிருந்ததால்‌ அதனை இங்கு குறிப்பிட 
விரும்புகிறேன்‌. சைக்கோ டைரி கோமாளிமேடை வலைத்தளத்தில்‌ வெளியாகி 
இப்போது இலவச நூலாக மாறியுள்ளது. வாசியுங்கள்‌. நன்றி! 


வின்சென்ட்‌ காபோ 


ஆராபிரஸ்‌ . கோமாளிமேடை 


சைக்கோ 


டைரி 


குற்றவாளிகளின்‌ பின்னணி 


வின்சென்ட்‌ காபோ 





வின்சென்ட்‌ காபோ 


வெளியீட்டு அனுசரணை 
கோமாளிமேடை வலைத்தளம்‌ 
Komalimedai.blogspot.com 
தொகுப்பு 

விக்டர்‌ காமெஸி 

தொடர்புக்கு 
arapress@protonmail.com 


அட்டைப்படம்‌, உருவாக்க உதவி 





WWW.Canva.com 
நூல்‌ தயாரிப்பு உதவி 
www.Zoho.com 
படங்கள்‌ 


பிக்ஸாபே, ஃப்ர்பிக்‌, அன்ஸ்ப்ளாஷ்‌ 


creative 
commons 


Attribution Noncommercial Non- Derivatives Share alike 
Compulsory - Must Use it but don't Your version must If 1 allow you to 
always credit me. make money equal mine - no change it, repeat 
changes my CC licence 


by @iPadWellls more info at iPad4Schools.org 


ஆரா பிரஸ்‌ 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


4 


கொலையும்‌, தடயங்களும்‌! 





ஒரு கொலை நடக்கிறது. அதுவும்‌ பெண்‌ இறந்துபோய்‌ கிடக்கிறார்‌. உடனே காவல்துறை என்ன 
செய்யும்‌ தெரியுமா? அந்த பெண்‌ வல்லுறவு செய்யப்பட்டுள்ளாரா என்று சோதித்துப்‌ பார்க்கும்‌. 
இப்படித்தான்‌ பல்வேறு சைக்கோ கொலைகாரர்கள்‌ கண்டறியப்பட்டுள்ளனர்‌. பெண்களை 
வல்லுறவு செய்து கொல்லும்‌ கொலைகாரர்கள்‌, பெரும்பாலும்‌ தன்பாலின விருப்பம்‌ 
கொண்டவர்களாகவே இருப்பார்கள்‌ என பல்வேறு வழக்கு முடிவுகள்‌ நமக்கு காட்டுகின்றன. 
அப்படி இல்லாமல்‌ இருபால்‌ விருப்பமுள்ளவராகவும்‌ இருக்க வாய்ப்புள்ளது. 


இதற்கு எடுத்துக்காட்டுகள்‌ வேண்டுமே? ஜெப்ரி டாமர்‌, வேய்ன்‌ கேசி ஆகிய இருவரும்‌ 
தன்பாலின விருப்பம்‌ கொண்டவர்கள்‌. ஆனால்‌ வேறுபாடு இவர்கள்‌ கொலைசெய்ய 
தேர்ந்தெடுத்த ஆட்களிடம்‌ உண்டு. டாமர்‌ தன்பாலின விருப்பம்‌ கொண்ட ஆண்களைத்‌ 
தேர்ந்தெடுத்த தனது அறைக்கு கூட்டிச்சென்று கொன்றார்‌. வேய்ன்‌, சிறுவர்களை வேலைக்கு 
அமர்த்தி பிறகு சில்மிஷத்தை தொடங்கினார்‌. டாமர்‌ தனது பாலின விருப்பத்தை 





வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்‌. ஆனால்‌ அதனை மறைத்து வைத்திருந்தார்‌. இருமுறை 
திருமணம்‌ செய்து பெற்ற மகள்களுக்கு அப்பாக இருந்தாலும்‌ கூட தன்பாலின விருப்பத்தை 
மறைத்து இயல்பான மனிதராக இருக்க முயன்றார்‌. 


குழுவாக கொலை செய்யலாமா? 


சைக்கோ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை தனியாக இருக்கும்போதே முன்னர்‌ கற்பனை 
செய்துவைத்த வரம்புகளை தாண்டவேண்டும்‌ என நினைப்பார்கள்‌. இதில்‌ குழுவாகச்‌ சேர்ந்தால்‌ 
எப்படியிருக்கும்‌? நிலைமை மோசமாகத்தான்‌ போகும்‌. ஆண்‌, ஆண்‌, ஆண்‌, பெண்‌ என குழுவாக 
இணைந்து கொலைகளை செய்திருக்கிறார்கள்‌ என்றாலும்‌ இது எண்ணிக்கையில்‌ குறைவுதான்‌. 
இப்படியிருக்கும்‌ உறவில்‌ ஒருவர்‌ தலைவராக இருப்பார்‌. 





ஆண்‌, பெண்‌ குழுவில்‌ கொல்லப்படுபவரை இருவருமே ரசித்து கொலை செய்வார்கள்‌. ஆனால்‌ 
போலீசில்‌ பிடிபடும்போது, எனது நண்பர்‌ கொடூரங்களைச்‌ செய்யக்‌ கட்டாயப்படுத்தினார்‌ என 
பெண்கள்‌ சொல்லி விடுவார்கள்‌. இதனால்‌ அவர்களுக்கு பெரும்பாலும்‌ தண்டனை 
குறைவாகவே கிடைக்கும்‌. 


பெண்கள்‌ என்றால்‌ நீதிதேவையும்‌ தராசு தட்டை சற்றே தாழ்த்துவார்‌ என்று யாரும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கவே முடியாது. ஆண்‌ இணையர்களைப்‌ பொறுத்தவரை கொல்லுவது என்பது 
பொழுதுபோக்கான விளையாட்டுதான்‌. வயது, கொடுமைகளின்‌ அளவு, கொல்லப்படுபவரின்‌ 
எதிர்வினை என நிறைய விஷயங்களை பெட்‌ கட்டி விளையாடுவது இவர்களுக்கு 
பிடித்தமானதாக இருக்கும்‌. 


உதாரணமாக ராய்‌ நோரிஸ்‌, லாரன்ஸ்‌ பிட்டேக்கர்‌ என்ற இருவரும்‌ பதிமூன்று வயது முதல்‌ 
இருபது வயது வரையிலான பெண்களை கடத்தி வல்லுறவு செய்து கொல்ல முடிவெடுத்தனர்‌. 19 
பெண்களை அனுபவித்துக்‌ கொன்றாலும்‌ வேகமாக லட்சியத்தை அடைய ஆசைப்பட்டதால்‌ 
காவல்துறையில்‌ மாட்டிக்கொண்டார்‌. இவர்‌ நெடுஞ்சாலையில்‌ தங்களது மர்டர்‌ மேக்‌ என்ற 
வேனை வைத்து கொடூர கொலைகளை செய்தனர்‌. 


கொலைகாரர்களின்‌ வயது ! 


பொதுவான ஆவணங்கள்‌ அடிப்படையில்‌ இப்படி கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ இது உண்மை அல்ல. 
இருபது வயதில்‌ ஆண்களுக்கு வாகன வசதிகள்‌ பெருமளவு கிடைக்காது. பெரும்பாலான 
கொலைகாரர்கள்‌ ஏராளமான கொலைகளை செய்ததாக குற்றம்சாட்டப்பட்டு பிடிபட்டபோது 
அவர்களுக்கு வயது 35. இவர்களில்‌ பெரும்பாலானவர்களுக்கு நோய்‌, தண்டனை உள்ளிட்‌। 
காரணங்களால்‌ அதற்கு மேல்‌ வாழ வழியில்லாமல்‌ போய்விட்டது. இந்த வயது வரம்பு 
இல்லாமல்‌ கூட நிறைய கொலைகாரர்கள்‌ கொலைகளைச்‌ செய்து பிடிபட்டுள்ளனர்‌. 








எண்ணிக்கை 


சைக்கோ கொலைகாரர்களின்‌ எண்ணிக்கை இப்போது அதிகரித்துள்ளதாக பலரும்‌ கூறி 
வருகிறார்கள்‌. இந்த நேரத்தில்‌ நீங்கள்‌ இன்னொரு விஷயத்தையும்‌ கவனிக்க வேண்டும்‌. 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


மக்கள்தொகையும்‌ பெருமளவு அதிகரித்துள்ளதால்‌ சைக்கோ கொலைகாரர்களின்‌ 
எண்ணிக்கையும்‌ கூடியுள்ளது. 


நீங்கள்‌ குக்கிராமம்‌ ஒன்றில்‌ வாழ்கிறீர்கள்‌ என்றால்‌ அங்கு வாழும்‌ பெரும்பாலான ஆட்களை 
எளிதாக கண்டுபிடித்துவிடுவீர்கள்‌. சிறிய இடத்தில்‌ குறைந்த எண்ணிக்கையில்‌ மக்கள்‌ இருந்தால்‌ 
என்ன செய்தாலும்‌ உடனே அனைவருக்கும்‌ தெரிந்துவிடும்‌. எதையும்‌ மறைக்க முடியாது. 
ஆனால்‌ பல லட்சம்‌ மக்கள்‌ வசிக்கும்‌ நகரில்‌ கொலைகளை எளிதாக செய்து அதனை மறைக்க 
முடியும்‌. 

உடலைக்கூட எளிதாக கைவிடப்பட்ட இடங்களில்‌ எறிந்துவிடலாம்‌. தடயங்களை வைத்து 
பிடிக்க முயல்வதும்‌ எளிதாக இருக்காது. ஆனால்‌ இப்போது ஊடகங்கள்‌ பெருகிவிட்டதால்‌, 
சீரியல்‌ கொலைகாரர்களை எளிதாக பிடித்துவிடும்‌ வாய்ப்பு கூடியுள்ளது. கொலையானவர்கள்‌ 
பற்றிய செய்தியை அனைவருக்கும்‌ அறிந்து எளிதாக கூற முடிகிறது. 


2 


ஆபாசப்படங்கள்‌ பார்ப்பது ஆபத்தா? 


இதற்கு பதில்‌ சொன்னவுடன்‌ நீங்கள்‌ உங்களிடம்‌ 
உள்ள பிளேபாய்‌ இதழ்களையும்‌, காமசூத்ரா 
படங்களையும்‌ எரித்துவிடக்கூடாது. சீரியல்‌ 





வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கொலைகாரர்கள்‌ தாங்கள்‌ செய்யும்‌ அனைத்து செயல்களையும்‌ எளிதாக அது சரிதான்‌ என்ன 
தப்பு என்று வாதிடுவார்கள்‌. எனவே இவர்களின்‌ பதில்களை வைத்து நாம்‌ எதையும்‌ முடிவு 
செய்யமுடியாது. 


இளைஞர்கள்‌ வளரும்‌ பருவத்தில்‌ ஆபாச இதழ்களைப்‌ படுக்கையில்‌ மறைத்து வைத்து 
படிப்பது இயல்பான ஒன்றுதான்‌. பெரும்பாலான படங்களில்‌ பெண்கள்‌ நிர்வாணமாக 
இருப்பார்கள்‌. உறுப்புகள்‌ சில இடங்களில்‌ மறைந்தும்‌ மறையாமலும்‌ இருக்கும்‌. இதெல்லாம்‌ 
இயல்பானதுதான்‌. 





இணையத்தில்‌ விரல்‌ சொடுக்கும்‌ நேரத்தில்‌ ஒருவருக்கு ஆபாசப்படங்கள்‌ 
கிடைத்துவிடுகின்றன. அதனை ஒருவர்‌ பார்ப்பது, ரசிப்பது பிரச்னையில்லை. இதில்‌ 
ஹார்டுகோர்‌, ரேப்‌ என்ற பிரிவுகளை திறந்து பார்த்துக்கொண்டிருந்தால்‌ உடனே 
எச்சரிக்கையாவது அவசியம்‌. 





தனக்கு நடக்கும்‌ கொடுமைகளை ஒருவர்‌ ஏற்றுக்கொள்வது போல ஆபாசப்‌ படங்கள்‌ இந்த 
பிரிவுகளில்‌ இருக்கும்‌. இதனை பார்க்கும்‌ ஒருவருக்கு பெண்கள்‌ இப்படிப்பட்ட 
கொடுமைகளுக்கு சரியானவர்கள்‌, நடத்தை கெட்டவர்களை இப்படித்தான்‌ நடத்தவேண்டும்‌. 
ஏன்‌ கொன்றால்‌ கூட சரிதான்‌ என்று எண்ணங்கள்‌ உருவாகும்‌. எனவே, இந்த நிலையில்‌ ஒருவர்‌ 
சுதாரித்து வெளியே வராதபோது அவருக்கு நிறைய உளவியல்‌ பிரச்னைகள்‌ ஏற்படும்‌. 


சித்திரவதை செய்யப்பட்ட குழந்தைகள்‌ 


சில சீரியல்‌ கொலைகாரர்கள்‌, குடும்ப உறுப்பினர்களால்‌ கடுமையாக சித்திரவதை 
செய்யப்பட்டிருகிறார்கள்‌. பெரும்பாலும்‌ நிறையப்‌ பேர்‌ குடும்ப கெளரவம்‌ என்று 
இப்படிப்பட்ட சமாச்சாரங்களை எங்குமே சொல்லமாட்டார்கள்‌. ஆனால்‌ இந்த நிலை 
ஒருவரின்‌ மனநிலையை நொறுக்கிவிடும்‌. அவர்கள்‌ இயல்பான மனநிலைக்கு வந்து உலகோடு 
ஒட்டி வாழ்வது கடினமானது. இதை சிறுவர்களிடம்‌ அத்துமீறுபவர்கள்‌ புரிந்துகொள்வதில்லை. 


சிறுவயதில்‌ வல்லுறவு செய்யப்பட்டவர்கள்‌, பாலியல்‌ சீண்டலுக்கு ஆட்பட்டவர்கள்‌ சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌ ஆவார்கள்‌ என்பது பொதுவான நம்பிக்கைதான்‌. இதில்‌ உண்மை கிடையாது. 


பெரும்பாலும்‌ பாலுறவை தேர்ந்தெடுப்பது தன்னை அதிகாரம்‌ கொண்டவனாக பிறருக்கு 
காட்டத்தான்‌. அதில்‌ வேறு விஷயங்கள்‌ இல்லை. காதலிக்கும்‌ இருவர்‌ ஈடுபடும்‌ உடலுறவில்‌ 
இருவருக்குமான மகிழ்ச்சிதான்‌ அடிப்படையானது. அப்படியான அனுபவமாகவே இருக்கும்‌. 
ஆனால்‌, சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை வலியில்‌ இன்பம்‌ காண்பவர்களாக 
இருப்பார்கள்‌. இவர்கள்‌ ஈடுபடும்‌ பாலுறவு என்பது வலிநிரம்பிய வேதனை தரும்‌ 
அனுபவமாகவே இருக்கும்‌. 


இயல்பான மனிதர்கள்‌ 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை அவர்களது மனநிலை, செய்யும்‌ செயல்கள்தான்‌ 
ஆபத்தானவையாக இருக்கும்‌. மற்றபடி அவர்கள்‌ நல்ல வீடுகளில்‌ தங்கியிருப்பார்கள்‌. 
சாப்பிடுவார்கள்‌. பிவிஆரில்‌ சினிமாவுக்கு போவார்கள்‌. அவர்களுக்கென குடும்பம்‌ கூட 
இருக்கும்‌. ஆனால்‌ இதெல்லாம்‌ கொலைகளை செய்வதற்கு இடையிலான நேரம்தான்‌. 


ஒருவரைப்‌ பற்றி முழுமையாக தெரிந்துகொள்ள வேண்டுமென்றால்‌ அவருடன்‌ அதிக 
நாட்களை செலவிட்ட நண்பர்கள்‌, குடும்பத்தினர்‌ ஆகியோரிடம்‌ கேட்டால்‌ தெரிந்துவிடும்‌. 
இதில்‌ பிள்ளைகள்‌ மீது பாசம்‌ கொண்ட அம்மா இருப்பதால்‌, அவரிடம்‌ கருத்து கேட்பதில்‌ எந்த 
பிரயோஜனமுமில்லை. அவர்‌, தனது மகன்‌ கொலைகாரனாக இருந்தாலும்‌ காப்பாற்றவே 
பார்ப்பார்‌. 


ஏழையா, பணக்காரனா? 


ஒருவர்‌ வேலையை செய்து சம்பாதிக்க மனநிலை முக்கியம்‌. சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு 
இந்த மனநிலை, சீராக இருக்காது. எனவே வேலைகளில்‌ நிலைக்க மாட்டார்கள்‌. கொலை 
செய்யப்பட்டவர்களிடமிருந்து பொருட்களை திருடி வாழ்வார்கள்‌. 


ஜான்‌ வேய்ன்‌ கேசி என்பவர்‌, சீரியல்‌ கொலைகாரர்‌. ஆனால்‌ இவர்‌ தனது 
கட்டுமானத்தொழிலை வெற்றிகரமாக நடத்தியவர்தான்‌. சிறுவர்களை வேலைக்கு எடுத்து 
அவர்களை சித்திரவதை செய்து கொன்றது பின்னர்தான்‌ அனைவருக்கும்‌ தெரிந்தது. கொலை 
வேலையில்‌ பரபரப்பாக இருந்ததால்‌, பெரும்பாலும்‌ சிறுவர்களுக்கு சம்பளத்தை தரவில்லை. 


பெரும்பாலான சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ அதிக வருமானம்‌ கொண்டவர்களாக இருப்பது 
இயல்பானது அல்ல. அப்படி இருந்தால்‌ அவர்களை லேட்‌ பூமர்‌ என்று கூறலாம்‌. கொலை 
செய்யும்‌ மனநிலையை ஆற்றுப்படுத்தி படித்து வேலையை செய்துகொண்டிருப்பார்கள்‌. 

கொலை செய்யும்‌ வேகம்‌ அதிகமாகும்போது இவர்களால்‌ தங்களை வேலையில்‌ தக்க 


வைத்துக்கொள்ள முடியாது. 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


அம்மாவின்‌ மீது வெறுப்பு! 


சீரியல்‌ கொலைகாரர்களை 
படங்களில்‌ யாரும்‌ உள்ளது 
உள்ளபடியே 
காட்டமாட்டார்கள்‌. அப்படி 
காட்டினால்‌ தியேட்டரில்‌, 
ஓடிடியில்‌ படம்‌ எப்படி 
ஓடும்‌? 


அப்படியானால்‌ எந்த 
படமும்‌ சீரியல்‌ 
கொலைகாரர்களை நிஜமாக 
ரத்தமும்‌ சதையுமாக 
காட்டவில்லையா என்று 
கேள்வி எழும்‌. A॥ eye for 
௮॥ eye என்ற ஆங்கிலப்‌ படம்‌ ஓரளவுக்கு சீரியல்‌ கொலை காரர்களை திரையில்‌ சரியாக 
காட்டியது என்று கூறலாம்‌. படத்தை விமர்சகர்களை கழுவி ஊற்றினர்‌. ஆனாலும்‌ நடித்தவர்கள்‌ 
தங்கள்‌ பணியை சிறப்பாகவே செய்திருந்தனர்‌. 





வேறுபடங்களைக்‌ கூட இந்த வகையில்‌ கூறலாம்‌. தி பேட்‌ சீட்‌, சிட்டிஷன்‌ எக்ஸ்‌, ௭ ஸ்ட்ரேஞ்சர்‌ 
அமாங்‌ அஸ்‌, டு கேட்ச்‌ எ கில்லர்‌ ஆகிய படங்களை நிதானமாகப்‌ பாருங்கள்‌. ஸ்டான்லி குப்ரிக்‌ 
தனது மனவோட்டத்தின்படி எடுத்த எ கிளாக்வொர்க்‌ ஆரஞ்ச்‌ என்ற படமும்‌ முக்கியமானது. 
படத்தில்‌ வரும்‌ குற்றவாளியை அதுவரை யாரும்‌ யோசித்தே பார்த்ததில்லை என்று கூறலாம்‌. 


வில்லன்‌ யார்‌ 


சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ நூறு சதவீதம்‌ வில்லன்கள்‌ என்று கூறிவிட முடியாது. அவர்களிடம்‌ சில 
நல்ல அம்சங்கள்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ வன்முறையும்‌, கொலை மீதான ஆர்வமும்‌ பிற 
விஷயங்களை அமுக்கிவிடுகிறது. பிறர்‌ அனைவரும்‌ நல்லவர்‌ என்று கூறிவிட முடியாது. நாம்‌ 
அனைவரும்‌ சட்டத்திற்குட்பட்ட குறைந்த வன்முறை கொண்ட செயல்களை செய்து வருகிறோம்‌ 
என்று கூறலாம்‌. 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


பாரில்‌ ஒரு பெண்ணைப்‌ பார்க்கிறீர்கள்‌. அந்தப்பெண்ணை பேசி மடக்கி அப்பார்ட்மெண்ட்டிற்கு 
கொண்டு செல்கிறீர்கள்‌. அங்கு சென்றும்‌ ஒயினை குடிக்கிறீர்கள்‌. அந்த பெண்ணிடம்‌ நீங்களே 
நம்பாத பொய்களை உளறுகிறீர்கள்‌. தடாலென உடைகளை களைந்து பாதுகாப்பு இல்லாத 
உடலுறவு நடக்கிறது. இதனால்‌ பால்வினை நோய்‌ பரவலாம்‌. அந்த பெண்‌ கருவுறலாம்‌. இந்த 
செயலுக்கு வயது வந்தவர்களான நீங்கள்‌ முழுப்‌ பொறுப்பு ஏற்க முடியுமா? ஏதாவது 
காரணங்கள்‌ சொல்லி சமாளிக்கவே பார்ப்பீர்கள்‌. 








நம்‌ அனைவரது வாழ்க்கையிலும்‌ நல்ல, கெட்ட தருணங்கள்‌ உண்டு. இதில்‌ சீரியல்‌ 
கொலைகாரர்களுக்கும்‌ கூட விதிவிலக்கு கிடையாது. 


சாத்தான்‌ 


அனைத்து சீரியல்‌ கொலைகாரர்களும்‌ சாத்தனை வழிபடுகிறவர்கள்‌ கிடையாது. கிறிஸ்துவம்‌ 
அல்லது பிற மதத்தை நம்புகிறவர்கள்‌ சாத்தானை தங்களது கடவுளாக நினைத்து கொலை 
செய்துவிட்டு சுவற்றில்‌ ரத்தக்களறி செய்துவிட்டு செல்வார்கள்‌. சர்ச்சுக்கு செல்வார்கள்‌, பைபிளை 
எப்போதும்‌ படித்துக்கொண்டே இருப்பார்கள்‌. இவர்கள்‌ நல்லது, கெட்டது எது என பைபிள்‌ 
வாசகம்‌ மூலமே பார்த்து அதன்மூலம்‌ கொலை செய்து சமூக நீதியை ரத்தக்கவுச்சியுடன்‌ 
காப்பாற்றுவார்கள்‌. 


ஃபார்‌ லவ்‌ ஆப்‌ ஈவில்‌ என்ற நாவலில்‌ கடவுள்‌, சாத்தான்‌ இர்ண்டுக்குமான முரண்பாடும்‌. 
அவற்றின்‌ காரணமாக உலகம்‌ சமநிலையாக இருப்பதும்‌ கூறப்படுகிறது. பெரும்பாலான சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌ தாங்கள்‌ நினைப்பதை சரி என்று தட்டிக்கொடுத்துக்கொள்ள இதுபோன்ற 
பல்வேறு நூல்களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்கின்றனர்‌. 


சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பற்றிய படங்கள்‌, நாவல்கள்‌ மெல்ல வன்முறையையும்‌ 
கொலையையும்‌ இயல்பானதாக மாற்றுக்கும்படி மாற்றுகின்றன. இதற்கு காரணம்‌, படங்களிலும்‌ 
நாவல்களிலும்‌ அவர்கள்‌ காட்டப்படும்‌ விதம்தான்‌. 


வேறுபாடுகள்‌ என்ன? 


சைக்கோபாத்கள்‌ சமூகத்திலிருந்து நிறைய விலகி இருப்பார்கள்‌. காவல்துறைக்கு கடும்‌ சவாலாக 
இருந்து குற்றங்களை செய்துவருவார்கள்‌. சைக்காட்டிக்‌ குணங்களைக்‌ கொண்டவர்களை 
எளிதாக கண்டுபிடித்துவிட முடியும்‌. இவர்கள்‌ தாங்கள்‌ செய்யும்‌ குற்றங்களை பிறர்‌ 
பார்க்கிறார்கள்‌, பார்க்கவில்லை என்பதைக்‌ கூட கவனிக்க மாட்டார்கள்‌. 


கெவின்‌ தேவன்‌ மர்பி என்பவர்‌ எட்டுவயது கெவின்‌ ஷிப்லெட்‌ என்ற சிறுவனை கத்தியால்‌ 
குத்திவிட்டு தப்பினார்‌. 2000ஆம்‌ ஆண்டு நடைபெற்ற இந்த குற்றத்திற்கு சாட்சி, குத்து வாங்கிய 
சிறுவனின்‌ பாட்டிதான்‌. தப்பி டாக்சி பிடித்து ஓடிய கெவின்‌, ஹோட்டல்‌ அறையை தீவைத்து 
எரித்தான்‌. அவனைக்‌ காப்பாற்ற வந்த தீயணைப்பு வீரர்களைக்‌ கூட உள்ளே விடவில்லை. 





சைகோபாத்களைப்‌ பொறுத்தவரை தாங்கள்‌ செய்யும்‌ செயல்களைப்‌ பற்றி நன்றாக 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


அறிந்திருந்தாலும்‌ தங்களுக்கு மகிழ்ச்சி தருவதால்‌ அதனை தொடர்ந்து செய்வார்கள்‌. 
அவர்களுக்கு தாங்கள்‌ செய்யும்‌ செயல்களைப்‌ பற்றி சமூகம்‌ என்ன நினைக்கிறது என்பது 
தெரியும்‌. இவர்கள்‌ பட்டப்பகலில்‌ ஒரு கொலையை செய்யத்‌ தயங்குவார்கள்‌. காவல்துறையில்‌ 
பிடிபடாத வகையில்‌ திட்டமிட்டு கொலைசெய்து தங்களை திருப்தி செய்துகொள்வார்கள்‌. 
இவர்களைப்‌ பிடிப்பதும்‌ கடினமானது. 


படுக்கையை நனைப்பது, நெருப்பை ரசிப்பது, விலங்குகளை துன்புறுத்துவது என்பது சீரியல்‌ 
கொலைகாரர்களுக்கான முக்கியமான அறிகுறி என கொள்ளலாமா? 


பொதுவாக குற்றங்களை ஆவணப்படுத்துதலில்‌ ஒருவரின்‌ சிறுவயது வாழ்க்கை 
அனுபவங்களை பொறுத்து இப்படி கூறுகிறார்கள்‌. சிறுவயதில்‌ ஒருவரால்‌ சூழலில்‌ தாக்கத்தை 
ஏற்படுத்த முடியாது. சூழல்‌ என்பது அவரின்‌ கட்டுப்பாட்டிலும்‌ இருக்காது. இதனால்‌ அவர்கள்‌ 
தவிப்பில்‌ இருப்பார்கள்‌. இந்த நேரத்தில்‌ அவர்களுக்கு விலங்குகளை துன்புறுத்துவது மனதில்‌ 
மகிழ்ச்சியைக்‌ கொடுக்கும்‌ சம்பவமாக மாறினால்‌ அவர்களை கண்காணிப்பது அவசியம்‌. 


அம்மா மீதான வெறுப்பு 


அடிப்படையில்‌ இதனை குறியீடாக கொண்டு உள்ளே பார்த்தால்‌ அதிகாரத்தின்‌ மீதான ஆசை 
என்று கூறலாம்‌. சீரியல்‌ கொலைகாரர்களின்‌ அம்மாக்களுக்கும்‌ நமக்கும்‌ நமது அம்மாக்களுக்கும்‌ 
உள்ள உறவு வேறுபட்டது அல்ல. அன்பு, வெறுப்பு என்பது நமது உறவிலும்‌ உள்ளது. 


அப்பா இல்லாமல்‌ அம்மா மட்டுமே உள்ள குடும்பத்தில்‌ அம்மாக்களே அதிகாரத்தை கையில்‌ 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. இது பிள்ளைகளுக்கு வெறுப்பை மனதில்‌ ஏற்படுத்துகிறது. 
பையன்களை அம்மா எப்போதும்‌ பாதுகாத்துக்கொண்டே இருப்பார்கள்‌. சில சமயம்‌ 
தவறுகளுக்கு கடுமையான தண்டனை கூட கொடுப்பது உண்டு. வயது வந்தால்‌ கூட அம்மாக்கள்‌ 
பிள்ளைகளை பாதுகாக்கவே நினைப்பார்கள்‌. 


இதற்கு நீங்கள்‌ எட்‌ கெம்பரின்‌ உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம்‌. இவர்‌ மீது அம்மா அதிக 
அதிகாரத்தை கொண்டிருந்தார்‌. இதனால்‌ கெம்பர்‌, அம்மாவின்‌ பெற்றோரை சுட்டுக்கொன்றார்‌. 
பிறகு மனநல மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள்‌. அங்கு சென்று ஆறுபேரை பரலோகத்திற்கு 
அனுப்பினார்‌. வெளியே வந்தபிறகு அம்மாவையும்‌ அவரது நண்பர்களையும்‌ கொன்றார்‌. 





பெண்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து கொல்ல அம்மா வெறுப்பு என்ற தியரியை மட்டுமே 
அடிப்படையாக கொள்ள முடியாது. தன்பாலின ஈர்ப்பு கொண்டவர்கள்‌, அவர்களை 
சார்ந்தவர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து கொன்றார்கள்‌. ஆனால்‌ இக்கொலைகளுக்குக்‌ காரணம்‌, 
அம்மா வெறுப்பு கிடையாது. 


பெண்களை மட்டுமே இரையாக தேர்ந்தெடுத்து கொல்ல முக்கியமான காரணம்‌, அவர்களை 
எளிதாக பிடித்துவிட முடியும்‌, அடுத்து, அவர்களை சித்திரவதை செய்யும்போது இடதுகையால்‌ 
வாயை பொத்தி வலியால்‌ அழகாக அலறுவார்கள்‌ என்பதும்‌ முக்கியமான காரணம்‌. 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


உண்மையை அனைத்து இடங்களிலும்‌ கூற முடியுமா? இதற்குள்தான்‌ அம்மா பாத்திரம்‌ வந்து 
சிக்கிக்கொள்கிறார்‌. 


அம்மா அல்லது அக்கா அல்லது பெண்தோழியின்‌ சாயல்‌ 


சாயல்‌ என்பது இல்லாமல்‌ வாழ்க்கை இல்லை. சீரியல்‌ கொலைகாரர்‌ தனது வாழ்க்கையில்‌ 
அதிகாரம்‌ செலுத்த வேண்டும்‌ என்று நினைத்த நபர்‌ நிகழ்காலத்தில்‌ உயிரோடு இல்லை. 
இப்போது என்ன செய்வது? 


அதுபோன்ற சாயலைக்‌ கொண்ட மனிதர்களைத்‌ தேர்ந்தெடுத்து கொல்ல வேண்டியதுதான்‌. 
இதனால்தான்‌ தாய்‌, அக்கா, பெண்தோழி சாயல்‌ என்ற தியரி தோன்றியது. இதனை முழுக்க 
உண்மை என்று கூட சொல்லிவிட முடியாது. வெள்ளையர்‌ கருப்பின மக்களை மட்டுமே 
ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்து கொல்கிறார்‌. கருப்பர்‌ வெள்ளை இன பெண்களை மட்டுமே 
கொன்று வருகிறார்‌ என்றால்‌ மேற்சொன்ன சாயல்‌ தியரி நீர்த்து ப்போய்விடுகிறது அல்லவா? 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


4 


கொலைகளுக்கும்‌ நாடுகளுக்குமுள்ள தொடர்பு! 


உலகமயமாக்கல்‌ 
காலத்தில்‌ இப்படி 
கூறினால்‌ எப்படி? 
உளவியல்‌ பாதிப்பு 
என்பது அனைத்து 
நாடுகளில்‌ வாழும்‌ 


மக்களுக்கும்‌ உண்டு. 


இங்கிலாந்து, ரஷ்யா, 
தென்‌ ஆப்பிரிக்கா, 
ஜெர்மனி ஆகிய 
நாடுகளிலும்‌ தொடர்‌ 


கொலைகார ர்கள்‌ 





உண்டு. அமெரிக்காவில்‌ 
நிறையபேர்‌ இருப்பதாக 
தோன்றக்‌ காரணம்‌. அவர்கள்‌ குற்றவாளிகளை பெருமளவு ஆவணப்படுத்துவதுதான்‌. மேலும்‌ 
அமெரிக்காவில்‌ சுதந்திரமாக துப்பாக்கிகளை பயன்படுத்த அனுமதிக்கிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுக்கு மனதின்‌ சமநிலை தவறும்போதெல்லாம்‌ துப்பாக்கியை எடுத்து பத்துக்கும்‌ 
மேற்பட்ட ஆட்களை சுட்டுக்கொல்கிறார்கள்‌. ஆனால்‌ அனைத்து நாடுகளிலும்‌ இது 
சாத்தியமில்லை. 


சிலர்‌ ஒருமுறை இதுபோல குற்றங்களை செய்தால்‌ ஆயுளுக்கும்‌ சிறையில்‌ இருக்கும்படி 
சட்டங்களும்‌ நடைமுறையில்‌ உள்ளன. அமெரிக்காவில்‌ உள்ள இடது, வலதுசாரி ஊடகங்கள்‌ 
போல துடிப்பாக குற்றங்களை பல்வேறு நாட்டு ஊடகங்களும்‌ ஆவணப்படுத்துவதில்லை. 
இதனால்‌ மெக்சிகோ போன்ற நாட்டில்‌ அதிக கொலைகள்‌, குற்றங்கள்‌ நடைபெற்றாலும்‌ கூட 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


வெளியே தெரிவதில்லை. 


குற்றங்கள்‌ அதிகமாக நடைபெறும்‌ நாடு, குறைவாக உள்ள நாடு ஆகியவற்றில்‌ 
அடிப்படையான குடும்ப அமைப்பு, வாழ்க்கை நிலை, பொருளாதாரம்‌ ஆகியவையும்‌ 
முக்கியப்‌ பங்கு வகிக்கின்றன. 


தொடர்‌ கொலைகாரர்களைப்‌ பற்றிய செய்திகளை தந்தி, தினகரனில்‌ படிக்கும்போது 
ஒருவருக்கு உடனே மனதில்‌ தோன்றுவது வல்லுறவு பற்றித்தான்‌. பெரும்பாலும்‌ நடைபெறும்‌ 
கொலைகளில்‌ வல்லுறவு என்பது முக்கியமானதால்‌ இப்படியொரு எண்ணம்‌ 
உருவாகிவிட்டது. அதிகாரம்‌, கட்டுப்படுத்துதல்‌, பாலுறவு என்பதே தொடர்‌ 
கொலைகாரர்களுக்கான முக்கியமான அம்சங்கள்‌. இதில்‌ வல்லுறவு இல்லாமல்‌ கொலை 
செய்யப்படுபவர்களும்‌ உண்டு. ஒவ்வொரு கொலைகாரரும்‌ கொலை செய்வதில்‌ குறிப்பிட்ட 
பாணியை பின்பற்றுகின்றனர்‌. 


கொலைகாரர்களில்‌ ஆண்கள்‌ இருக்கும்போது அதில்‌ பெண்களும்‌ இல்லையென்றால்‌ 
சமநிலை தவறிவிடுமே? பெண்களைப்‌ பொறுத்தவரை அந்நியரை வரவேற்று வெத்திலை 
பாக்கு கொடுத்து கொல்வது குறைவு. நெருக்கமாக இருக்கும்‌ கணவர்‌, குழந்தை, மாமனார்‌, 
மாமியார்‌, தோழி, தோழியின்‌ குடும்பம்‌ என பலருக்கும்‌ விஷம்‌ கொடுத்து சத்தமே இல்லாமல்‌ 
கொன்ற வரலாறுகளே அதிகம்‌. 


முன்சாவுசென்‌ சிண்ட்ரோம்‌ பை பிராக்ஸி உளவியல்‌ குறைபாடு, தாய்களை அதிகம்‌ 
பாதிக்கக்கூடியது. இதில்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ முன்மாதிரி தாயாக இருக்க நினைத்து, 
குழந்தைகளை அடித்து உதைப்பார்கள்‌. கடுமையான தண்டனைகளை கொடுப்பார்கள்‌. 
இதனால்‌ அந்த குழந்தையே இறந்துபோனாலும்‌ கவலைப்பட மாட்டார்கள்‌. அடுத்த 
குழந்தையை பெற்றெடுக்க முயல்வார்கள்‌. 


இப்படி மேரி பெத்‌ டின்னிங்‌ என்ற பெண்மணி தான்‌ பெற்றெடுத்த ஒன்பது குழந்தைகளை 
கொன்றார்‌. இதில்‌ ஒரு குழந்தை மட்டும்‌ தத்தெடுத்தார்‌. குழந்தைகளின்‌ நர்சரி, 
மருத்துவமனையில்‌ நர்ஸாக வேலை செய்வதில்‌ பெண்கள்‌ திறமையானவர்கள்‌. அதேசமயம்‌ 
இவர்களின்‌ புத்தி சற்றே மாறினால்‌ முடிந்தது கதை. தொடர்‌ கொலைகாரர்களாக மாறுவார்கள்‌. 
வெற்றி, அதிகாரத்திற்கான வேகத்தில்‌ கொலைகளை அமைதியாக செய்வதால்‌ இவர்களை 
கண்டுபிடித்து தடுப்பது கடினம்‌. இவர்களை ஏஞ்சல்‌ ஆப்‌ டெத்‌ என்று கூறுவார்கள்‌. சாவின்‌ 
விளிம்பில்‌ உள்ளவர்களின்‌ நிலையை மோசமாக்கி, மீண்டும்‌ இயல்பு நிலைக்கு 
கொண்டுவருவார்கள்‌. 

திருமணம்‌ செய்து கணவர்களை கொன்று அதன்‌ மூலம்‌ பணம்‌, அதிகாரம்‌, சமூக அந்தஸ்து 
ஆகியவற்றை பெறும்‌ பெண்களை பிளாக்‌ விடோஸ்‌ என்று குறிப்பிடுகின்றனர்‌. 

தங்களுக்கு பிடிக்காத பெண்களை ஆண்‌ நண்பர்களுடன்‌ சேர்ந்து கடத்தி சித்திரவதை செய்து 
கொல்வதும்‌ பெண்‌ தொடர்‌ கொலைகார ர்களுக்கு உரியதுதான்‌. இதில்‌ இன்னும்‌ அதிக தூரம்‌ 


செல்லும்‌ பெண்கள்‌ ஆண்களை தங்களுடைய வேலைகளுக்கு பயன்படுத்திக்‌ கொள்வார்கள்‌. 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


விலைமாதுவாக இருந்து தொடர்‌ கொலைகாரியாக மாறிய அய்லீன்‌ வுர்னோஸ்‌ 
வேறுபட்டவர்‌. இவர்‌ தன்னிடம்‌ உடலுறவுக்கு வந்த ஆண்களை கொன்று குவித்தார்‌. எதற்காக? 
அய்லீன்‌, ஆண்களை வெறுத்தார்‌ என்று ஒரே காரணம்தான்‌. 


5 


தீவிரவாதிகளை தொடர்‌ கொலைகாரர்கள்‌ என வகைப்படுத்தலாமா? 


அறிவியல்‌ முறையில்‌ 
இல்லை என்று தான்‌ 
கூறவேண்டும்‌. ஆனால்‌ 
சிந்தனை முறையில்‌ ஆம்‌ 


ஆ 
ஆ. 
= 
= 
= 
== 
= 
= 
== 
== 
= 
= 
> 
= 
= 
> 
=> 
= 
= 
= 
= 


ல 
2 





வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


என்று கூறலாம்‌. 


குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என இரண்டிலும்‌ வேறுபாடு கொண்ட தனியாக 
வாழ்க்கையை தொடர்‌ கொலைகாரர்கள்‌ கொண்டுள்ளனர்‌. 


தீவிரவாதிகளில்‌ தற்கொலை செய்துகொள்பவராக மாறி தன்னை வெடிக்க வைத்து பெரும்‌ 
திரளான மக்களை கொல்வது என்ற சிந்தனை தொடர்கொலைகாரர்களுடன்‌ 
ஒத்துப்போவதுதான்‌. அதில்‌ மாற்றமில்லை. இவர்கள்‌ கொலை செய்வதில்‌ குறிப்பிட்ட ஐடியா, 
முறை, சில முன்னோடிகள்‌ என இருக்கும்‌. இப்படி கொலை செய்வதன்‌ வழியாக இவர்கள்‌ 
தங்களை முக்கியமானவர்களாக நினைக்கிறார்கள்‌. பிறருக்கும்‌ இதே தகவல்களை 


தெரிவிக்கிறார்கள்‌. 


தற்கொலைப்படை தாக்குதல்கள்‌, அரசியல்‌ காரணங்களுக்காக நடைபெறுகின்றன. இதில்‌ 
கொல்லப்படும்‌ மக்கள்‌ பலியாவதற்கு தகுதியானவர்கள்‌ என்றே தீவிரவாதிகள்‌ 
நினைக்கின்றனர்‌. 


ஆவேசமும்‌, கோபமும்‌ கொண்ட இளைஞர்களை எளிதாக மூளைச்சலவை செய்து அவர்களை 
மாற்றி விட முடியும்‌. தீவிரவாத இயக்கங்கள்‌ பல்லாண்டு காலமாக இதனை 
செய்துவருகின்றன. உலக நாடுகளில்‌ தீவிரவாதி என்பது தொடர்‌ கொலைகாரர்‌ என்பதை விட 
மதிப்பானதாக பார்க்கின்றனர்‌. 


வெளியில்‌ எத்தனை தொடர்‌ கொலைகாரர்கள்‌ இருப்பார்கள்‌? 


பொதுவாக வல்லரசு நாடுகளிலும்‌ சரி, பிற வளர்ந்த வளர்ந்துகொண்டிருக்கும்‌ வளரவே 
மறுக்கும்‌ நாடுகளிலும்‌ சரி குற்றங்களை குறைத்துக்‌ காட்டுவது வழக்கம்‌. தொடர்‌ கொலைகார 
ர்களைப்‌ பொறுத்தவரையிலும்‌ முடிந்தவரை அப்படி ஆட்கள்‌ குறைவே என்று வாதிடுவதே 
காவல்துறைக்கு நல்லது. அவர்களுக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும்‌ வெளியே 
சொன்னால்‌ மக்கள்‌ யாரும்‌ இரவில்‌ நிம்மதியாக தூங்கமுடியாது. 


“நாங்கள்‌ மகன்களாக, கணவர்களாக அனைத்து இடங்களிலும்‌ இருக்கிறோம்‌. இதனால்‌ நாளை 
உங்களது மகன்கள்‌ அதிகம்‌ பேர்‌ கொல்லப்படப்போகின்றனர்‌” என்று கூறினார்‌ ஹைப்பர்‌ 
கொலைகாரரான டெட்‌ பண்டி. இவர்‌ யார்‌ என இங்கே விளக்க முடியாது. அந்தளவு உலகம்‌ 
முழுக்க பிரபலமானவர்‌. 


தொடர்‌ கொலைகாரர்கள்‌ நகரங்களில்‌ இருப்பதை ஏன்‌ அறியமுடிவதில்லை? 


பொதுவாக நமது நாளிதழ்கள்‌ முதல்‌ பக்கத்தில்‌ கொலைச்‌ செய்திகளை வெளியிடுவதில்லை. 
அந்த இடத்தில்‌ சில சினிமா கிசுகிசு, காதல்‌ செய்திகளை வெளியிட்டுவிட்டு ஆறாவது, 
ஏழாவது பக்கத்தில்‌ படுகொலை செய்திகளை வெளியிடுகிறார்கள்‌. 


தனிஒருவன்‌ படத்தில்‌ ஜெயம்‌ ரவி, நாளிதழ்‌ செய்திகளை எப்படி மேட்ச்‌ செய்து 
புரிந்துகொள்வார்‌ என பார்த்திருப்பீர்கள்‌. அந்த புத்திசாலித்தனம்‌ உங்களுக்கு இருந்தால்‌ 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


நகரில்‌ நடக்கும்‌ குற்றச்செயல்களும்‌, அதை செய்பவர்களும்‌ யார்‌ என எளிதாக அடையாளம்‌ 
கண்டுபிடிக்க முடியும்‌. 


தொடர்‌ கொலைகளை செய்பவர்கள்‌ அனைவருமே தனியாட்கள்‌ கிடையாது. அவர்களுக்கு 
என கெளரவமான வேலை, குடும்பம்‌, பிற விஷயங்கள்‌ என அனைத்துமே இருக்கும்‌. மனம்‌ 
சோரும்‌ நேரங்களில்‌ தங்களை யார்‌ என நினைவுபடுத்திக்கொள்ள கொலைகளை 
செய்கிறார்கள்‌. 


கொலை செய்யாத நேரங்களில்‌ அவர்களின்‌ வாழ்க்கை இயல்பாகவே சென்றுகொண்டிருக்கும்‌. 
வேலை இழந்த ஒருவரை விட்டு மனைவியும்‌ பிரியும்‌ போது மொத்தமாக வாழ்க்கை 
கையைவிட்டு போகிறது அல்லவா? எனவேதான்‌ அவர்‌ கொலையில்‌ இறங்குகிறார்‌. 
வாய்ப்பும்‌, வசதியும்‌ வந்துவிட்டால்‌ ஒருவர்‌ தனது வீட்டை மாற்றுவது போலவே இவர்களும்‌ 
தங்களது இடத்தையும்‌, குற்றம்‌ செய்த ஏரியாவை விட்டும்‌ விலகி சென்றுகொண்டே 
இருப்பார்கள்‌. 

கொலைகளுக்கான இடைவெளியும்‌ கூடுவதால்‌ பலரும்‌ இதற்கிடையே உள்ள ஒற்றுமையை 
இணைத்து பார்க்கமாட்டார்கள்‌. இந்த இடத்தில்‌ குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்கள்‌ 
தேவைப்படுகிறார்கள்‌. இவர்களிடம்‌ சென்று விவரங்களைக்‌ கேட்கும்போது எளிதாக 
விவரங்களைப்‌ பெற்று குற்றவாளிகளை கண்காணிக்க முடியும்‌. 


சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ அனைவரும்‌ வெள்ளையர்களே! 


பொதுவாக ஒரு நாட்டில்‌ அதிக எண்ணிக்கையில்‌ உள்ள மக்கள்‌ பெரும்பாலான குற்றங்களில்‌ 
ஈடுபட வாய்ப்பு அதிகம்‌. அதற்கென சிறுபான்மையினரும்‌ குற்றங்களில்‌ ஈடுபடாதவர்கள்‌ 
என்று கூறமுடியாது. தொடர்‌ கொலைகாரர்களில்‌ வெய்ன்‌ வில்லியம்ஸ்‌, டிமோத்தி ஸ்பென்சர்‌, 
சார்லஸ்‌ என்ஜி, ஏஞ்சல்‌ ரிசென்டென்ஸ்‌, ஜார்ஸ்‌ ரஸ்ஸல்‌ ஆகியோர்‌ ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள்‌ 
என்பதை மறந்துவிடக்கூடாது. இவர்கள்‌ அமெரிக்காவைச்‌ சேர்ந்தவர்கள்‌. படுகொலைகளில்‌ 
இனவெறி என்பதை நாம்‌ பார்ப்பது தவறானது. தொடர்‌ கொலைக்‌ குற்றங்களில்‌ நிறம்‌ 
முக்கியமான பேசுபொருளாக பார்க்கவேண்டிய அவசியம்‌ இல்லை. 


இனவெறி என்பதை ஊடகங்கள்‌ தங்களது செய்தி வெளியீட்டில்‌ முக்கியமான பொருளாக 
வைத்துள்ளன. வசதியான வெள்ளை இனத்தைச்‌ சேர்ந்த பெண்‌ என்றால்‌ 
தலைப்புச்செய்தியாகவும்‌, ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள்‌, இந்தியர்கள்‌, முஸ்லீம்‌ இனத்தை 
சேர்ந்தவர்கள்‌ என்றால்‌ நான்காவது பக்கச்செய்தியாகவும்‌ கொலை, கடத்தல்‌ செய்தியை 
பிரசுரிக்கிறார்கள்‌. 


இந்தியாவிலும்‌ தலைநகரில்‌ இறந்தவர்கள்‌, மருத்துவ படிப்பு படிப்பவர்கள்‌, மேல்சாதி என்றால்‌ 
உடனே செய்திகள்‌ பிளாஷில்‌ மின்னி விரிவான செய்திதொகுப்பு வரும்‌. ஆனால்‌ பின்தங்கிய 
மாவட்டங்களில்‌ தலித்‌ மாணவிகள்‌ , சிறுமிகள்‌ சீரழிக்கப்பட்டு கொல்லப்பட்டால்‌ கூட 


ஸ்குரோல்‌ நியூசாகத்தான்‌ மாறும்‌. 


வின்சென்ட்‌ காபோ 


ஆரா பிரஸ்‌ 


நாளிதழ்களில்‌ இடதுசாரி நாளிதழான தீக்கதிர்‌ தாண்டி வேறு இடங்களில்‌ அவை 
செய்தியாகாது. இதனால்‌ குறிப்பிட்ட சமூகத்தினர்‌ புறக்கணிக்கப்படுவதோடு, குறிப்பிட்ட 
குற்றங்களை செய்தவரும்‌ தைரியமாக அடுத்தடுத்து குற்றச்செயல்களில்‌ ஈடுபடுகிறார்‌. 
ஊடகங்களே பாரபட்சமாக செயல்பட்டு அவருக்கு உதவும்போது, வேறுயார்‌ 
கொலையாளிகளைத்‌ தடுக்க முடியும்‌? 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


6 


எந்த ஆயுதத்தைப்‌ பயன்படுத்தி கொலை செய்யலாம்‌? 


சீரியல்‌ கொலைகாரர்களின்‌ 
டேவிட்‌ பெர்கோவிட்ஸ்‌, ஜான்‌ 
ஆலன்‌ முகமது, ஜான்‌ லீ 
மால்வோ ஆகியோர்தான்‌ 
துப்பாக்கியைப்‌ பயன்படுத்தி 
இரையை 
போட்டுத்தள்ளியவர்கள்‌. 


கத்தி, சுத்தியல்‌, ரம்பம்‌, 
இறைச்சிவெட்டும்‌ கத்தி என 
வேறுபட்ட ஆயுதங்களை சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌ 
பயன்படுத்துகின்றனர்‌. 
அவர்களைப்‌ பொறுத்தவரை 
ஆயுதம்‌ என்பது பெரிய 
முக்கியத்துவம்‌ வாய்ந்தது 


கிடையாது. 





மண்டையிலேயே சுத்தியால்‌ அடித்து மயக்கிப்‌ பிடிக்கும்‌ பெண்களை, குழந்தைகளை, 
ஆன்டிகளை கையில்‌ எடுக்கும்‌ ஆயுதம்‌ பயமுறுத்தவேண்டும்‌. கொடூரமாக சித்திரவதை 
செய்யவேண்டும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ நெடுநேரம்‌ உயிருடன்‌ இருக்கவேண்டும்‌. இதுதான்‌ 
பொதுவான சீரியல்‌ கொலைகாரர்களின்‌ மனநிலை. துப்பாக்கியை எடுத்து டுபுக்‌ என 
சைலன்ஸரை சொருகி போட்டுத்தள்ளினால்‌ அதில்‌ என்ன சுவாரசியம்‌ இருக்கப்போகிறது? 


எனவே, இரும்பு கம்பி, கண்ணாடி பாட்டில்‌, கத்தி, கபடா என தேடும்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ 
துப்பாக்கியை வேறு ஆயுதம்‌ கிடைக்கவில்லை என்றால்‌ மட்டுமே எடுப்பார்கள்‌. டேவிட்‌ 
பெர்கோவிட்ஸ்‌, துப்பாக்கியால்‌ தான்‌ எளிதாக ஒருவரை கொல்ல முடிகிறது என்பதால்‌ 
அதனைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. ஆண்களைப்‌ பொறுத்தவரை இதில்‌ வேடிக்கை அதிகம்‌ 
இருக்கவேண்டும்‌. 


பெண்களை இதில்‌ பேசாவிட்டால்‌ அவர்களும்‌ ஏங்கிப்‌ போவார்களே? பெண்கள்‌ தங்கள்‌ 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


குழந்தைகளை இல்லை தோழியின்‌ குழந்தைகளை கொல்லும்‌ முறை பெரும்பாலும்‌ 
மென்மையாக இருக்கும்‌. வன்முறை கொஞ்சம்‌ குறைவு. 


குளியலறையில்‌ தண்ணீரில்‌ முக்கி கொல்வது, விஷம்‌ கொடுப்பது, மயங்க வைத்து கொல்வது 
என கொலை வேட்டையை நடத்துவார்கள்‌. இந்த முறைகளால்‌ ஒருவர்‌ இறந்தாலும்‌ கூட 
அவர்களை இப்படித்தான்‌ இறந்தார்கள்‌ என்ற பின்னணிக்‌ காரணத்தை எளிதில்‌ கண்டுபிடிக்க 
ப ப 


மருத்துவர்கள்‌, செவிலியர்களைப்‌ பொறுத்தவரை அவர்கள்‌ சீரியல்‌ கொலைகாரர்களாக 
இருந்தால்‌ கண்டுபிடிப்பது மிகவும்‌ கடினம்‌. மருந்தை தவறாக கொடுத்தால்‌ நோயாளிகள்‌ 
உள்ளுறுப்புகள்‌ பழுதாகி இறப்பார்கள்‌. மருந்துதான்‌ பிரச்னை என்றாலும்‌ பொதுவாகவே 
மருத்துவர்களை இரண்டாவது கடவுளாக அனைவரும்‌ பார்க்கிறோம்‌. எனவே, அவர்களை 
குற்றவாளியாக்கி கூண்டில்‌ நிறுத்துவதை யாரும்‌ விரும்புவதில்லை. அதனை ஆதரிக்கவும்‌ 
மாட்டார்கள்‌. 


நான்‌ ஒரு அம்மா, என்‌ குழந்தையை நானே கொல்வேனா? என்று ஒரு அம்மா ஒப்பாரி 
வைத்தால்‌ நீதிமன்றமே நிச்சயம்‌ கண்கள்‌ வியர்க்க மயங்கி விடும்‌. இதனால்‌ நிறைய குற்றங்கள்‌ 
சட்டத்தின்‌ கண்களில்‌ படாமலே போய்விடுகிறது. குழந்தைகளை அதிக கட்டுப்பாடு கண்டிப்பு 
காட்டி அடித்து உதைத்து வதைப்பவர்களையும்‌ இதில்‌ சேர்க்கலாம்‌. இதன்‌ குறைந்தபட்சம்‌ 
உடலில்‌ காயங்கள்‌ என்றால்‌, அதிகபட்சம்‌ உள்ளுறுப்புகள்‌ காயமாகி அவர்கள்‌ நாட்பட 
நோயாளியாகி திடீரென இறப்பார்கள்‌. 


கொலை செய்யும்‌ நேரம்‌ 


ஜெயமோகன்‌ எழுதிய நாவலான இரவுதான்‌ இதற்கான விடை. கொலை செய்யும்‌ வெறி 
அதிகரிக்கும்போது அவர்கள்‌ பகலில்‌ கூட கொலை செய்வதற்கான முயற்சியை 
தொடங்குவார்கள்‌. ஆனால்‌ கொலை செய்து பழகும்போது இரவுதான்‌ ஏற்றதாக இருக்கிறது. 
அந்த நேரத்தில்தான்‌ பெண்கள்‌ வெளியே வந்து மந்தை மாடாக நடப்பார்கள்‌. ஆண்களோடு 
மதுபான மயக்கத்தில்‌ மூக்கோடு மூக்கை உரசிக்கொண்டு நடப்பார்கள்‌. பார்களில்‌ 
ஸ்காட்சையும்‌ காக்டெய்லையும்‌ குடித்துவிட்டு கவிழ்ந்து கிடப்பார்கள்‌. கிளப்புகளில்‌ கெட்ட 





ஆட்டம்‌ போட்டுவிட்டு வீட்டுக்கு போக டாக்சியை பிடிக்க நிற்பார்கள்‌. 


இந்த நேரம்தான்‌ சீரியல்‌ கொலைகாரர்களுக்கான பிரைம்‌ டைம்‌. அதைப்‌ 
பயன்படுத்திக்கொண்டு பெண்களையும்‌, டீனேஜ்‌ பெண்களையும்‌ மடக்குவார்கள்‌. 
பொதுவாகவே பெண்கள்‌ தங்கள்‌ முகத்தையும்‌ கண்ணாடியையும்‌, தங்கள்‌ அழகை பிறர்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்பதையும்‌ ஒதுக்கி வைத்துவிட்டு விழிப்புணர்வோடு இருந்தால்‌ 


ஆபத்துகளை எதிர்கொள்ளாமல்‌ தப்பிக்கலாம்‌. 


20 


வின்சென்ட்‌ காபோ 


7 


பின்தொடரும்‌ நிழலாய்‌... 





ஆரா பிரஸ்‌ 


இப்படி சொல்வது 
ரெமோ சிவாண்ணா 
ரசிகர்களுக்கு 
வேண்டுமானால்‌ 
ஒத்துவரும்‌. ஆனால்‌ 
சீரியல்‌ 
கொலைகாரர்களைப்‌ 


பொறுத்தவரை 


21 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


அவர்களுக்கு உடல்‌ தன்‌ எல்லையை தாண்டி வதையை அனுபவித்து அலறவேண்டும்‌. பிறரை 
பின்தொடருகிறோம்‌ என்றால்‌ என்ன அர்த்தம்‌., நீங்கள்‌ அவர்களுக்கு கொஞ்சமேனும்‌ மதிப்பு 
கொடுக்கிறீர்கள்‌ என்பதுதான்‌. சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை இதற்கெல்லாம்‌ 
நேரத்தை அவர்கள்‌ விரயம்‌ செய்வதில்லை கிடைத்த வாய்ப்பில்‌ இரையை கடத்திக்‌ 
கொண்டுபோய்‌ சித்திரவதை செய்து கொல்வதுதான்‌ ஒரே நோக்கம்‌. 

உங்களுக்கு உதவட்டுமா? 

எப்படி பெண்களை மடக்குவது? அதற்கு இயக்குநர்‌ சேரன்‌ பாத்திரங்கள்‌ போல பத்தி பத்தியாக 
பேசவேண்டுமா என்ன? சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு ஒன்லைன்தான்‌ வாயில்‌ வரும்‌. 


உங்கள்‌ பைகளை தூக்கி வரட்டுமா? 


உங்கள்‌ போனை பயன்படுத்திவிட்டு தரட்டுமா? என்னுடைய போன்‌ தொலைந்துவிட்டது 





உங்களை கூட்டிக்கொண்டு செல்லட்டுமா? நானும்‌ அந்த வழியாகத்தான்‌ போகிறேன்‌. 
என்னுடைய நாய்குட்டியை பார்க்கிறாயா? 


இப்படிக்‌ கேட்டுத்தான்‌ பலநாட்கள்‌ பின்தொடர்ந்த இரையை மடக்குகிறார்கள்‌. இதெல்லாம்‌ 
கொஞ்சம்‌ பழைய ஐடியாக்கள்‌. இப்போது இணையத்தில்‌ டேட்டிங்‌ சைட்டுகள்‌, பொருட்களை 
விற்பது, திருமணம்‌ செய்துகொள்ள கொடுக்கும்‌ விளம்பரங்கள்‌ ஆகியவற்றை அதிகம்‌ 
பயன்படுத்திக்‌ கொல்கிறார்கள்‌. 


ஐந்தே வாரத்தில்‌ சிவப்பழகு போல விரைவில்‌ புகழ்பெறவேண்டும்‌ என நினைக்கும்‌ 
பெண்களை எளிதாக குறிவைத்து தாக்குகிறார்கள்‌. எப்படி? இலவசமாக புகைப்படம்‌ எடுத்து 
தருகிறோம்‌ என்று ஸ்டூடியோவுக்கு அழைப்பது.. அப்படி உள்ளே வந்த பெண்களை அடுத்து 
புகைப்படம்‌ எடுப்பது காவல்துறையில்‌ உள்ள புகைப்படக்காரர்தான்‌. 








போலியாக காவல்துறை அடையாள அட்டை, போலி ஓட்டுநர்‌ உரிமம்‌ என பல்வேறு 
வகையில்‌ பெண்களை மடக்க திட்டமிடுகிறார்கள்‌. இதனை அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க 


முடியாது. 


நம்பிக்கை அதானே எல்லாம்‌ என்பதை பெண்கள்‌ உறுதியாக நம்புகிறார்கள்‌. எனவே, அடுத்து 
நடக்கும்‌ குற்றமெல்லாம்‌ கையை விட்டு போன காரியமாகவே இருக்கிறது. 


பெண்கள்‌ ஒரு இடத்தை வாடகைக்கு விட்டால்‌ அதை தெரிந்துகொண்டு அவர்களை பேசி 
மடக்குவது இவர்களின்‌ முக்கியமான டெக்னிக்‌. எனவே ஒருவர்‌ பேச்சில்‌ உடனே மயங்காமல்‌ 
கவனமாக இருந்தால்‌ மட்டுமே உயிர்‌ பிழைக்க முடியும்‌. தனியாக சந்திக்க அழைப்பு 
விடுக்கும்போது, மக்கள்‌ நடமாட்டம்‌ உள்ள இடத்தில்‌ மட்டும்‌ சந்திக்கவேண்டும்‌. 





தற்காப்பிற்கென சில பொருட்களை பையில்‌ வைத்திருப்பது அவசியம்‌. 


22 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


மண்டையிலேயே அடி 


சுந்தர்‌ சி படத்தில்‌ வருவது போல கட்டையை எடுத்து மண்டையிலேயே போடு என்பது சீரியல்‌ 
கொலைகாரர்களின்‌ வழக்கம்‌. இதனை பாப்‌ அண்ட்‌ டிராப்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. இரையை 
பிடித்து அதனை பொய்‌ சொல்லி குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து செல்ல அவர்களுக்கு 
திறமை பத்தாது. கூடவே பெண்கள்‌ சுயநினைவோடு இருந்தால்‌ தாக்கும்‌ ஆபத்தும்‌ அதிகம்‌. 
எனவே, கத்தி, கட்டை என எது கிடைத்தாலும்‌ எடுத்து கபாலத்திலேயே ஒரே அடி. பெண்கள்‌ 
மயங்கிவிட்டால்‌ எளிதாக ஒரு இடத்தில்‌ படுக்கவைத்து விட்டு வண்டியில்‌ கொண்டு போய்‌ 
விடலாம்‌ என சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 





சமூகரீதியாக பழகும்‌ பழக்கம்‌ கிடையாது என்பதால்‌ வன்முறையை கையில்‌ எடுக்கிறார்கள்‌. 
பெண்களை தனியாக சந்திக்கும்‌ வாய்ப்பிலும்‌ அவர்களை கடுமையாக தாக்கி மனதில்‌ பயத்தை 
ஏற்படுத்துகிறார்கள்‌. வன்முறை என்பதை தங்களது பெரிய ஆயுதமாக சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


23 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


8 


மனதிற்குள்ளாக ஒரு கொலை 


சீரியல்‌ கொலைகாரர்கள்‌, 
தங்களது மனதில்‌ 
கொலைகளை பற்றிய 
நிறைய கனவுகளை 
காண்பார்கள்‌. அவற்றை 
எப்படி செய்வது என 
பலமுறை ரிகர்சலும்‌ 
பார்ப்பார்கள்‌. திடீரென 
ஒரு பெண்ணை 
தாக்கவேண்டுமென 
தோன்றியது. தாக்கினேன்‌ 
என பிடிபடும்போது 





காவல்துறையில்‌ லந்து கொடுப்பார்கள்‌. 


எப்படி தாக்குவது, அதற்கு தாக்கப்படுபவரின்‌ எதிர்வினை எப்படியிருக்கும்‌ என 
அனைத்து விஷயங்களையும்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ மனதில்‌ செய்துபார்த்து 
விடுவார்கள்‌. உண்மையில்‌ அந்த சம்பவம்‌ நடக்கும்போது சுகானுபவத்தின்‌ உச்சியில்‌ 
இருப்பார்கள்‌. இது ஒருவகையில்‌ சுய இன்பம்‌ அனுபவிப்பது போலத்தான்‌. 





குற்றங்களை திட்டமிடுதல்‌ 


பாலியல்ரீதியான துன்புறுத்தலில்‌ இறங்கும்‌ சீரியல்‌ கொலைகார ர்கள்‌ இதற்கான கத்தி 
கபடாக்களை கொண்ட பட்டறையை பண்ணைவீடு அல்லது வீட்டில்‌ கீழ்ப்புறத்தில்‌ 
மனைவி, மக்கள்‌ யாரும்‌ போய்விடாதபடி அமைத்திருப்பார்கள்‌. அங்குதான்‌ கிடைக்கும்‌ 


24 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


பெண்களை கொண்டுபோய்‌ வைத்து சித்திரவதை செய்து வருவார்கள்‌. எவ்வளவுநாள்‌ 
தாங்குகிறார்களோ அவ்வளவு தூரம்‌ சித்திரவதை நீளும்‌. 


பெரும்பாலும்‌ இதுபோன்ற சித்திரவதைகள்‌ தூர்தர்ஷன்‌ நிகழ்ச்சிகள்‌ போல எளிதாக 
சலித்துவிடக்கூடியன. இதெல்லாம்‌ சும்மா...அடுத்த லெவல்‌ என்ன என்றுதான்‌ 
பார்ப்பார்கள்‌. கற்பனை செய்து பார்த்து இன்னும்‌ பர்பெக்ஷன்‌ வரணுமே என 
சித்திரவதையை நுட்பமாக செய்வார்கள்‌. 


மல்லிகை மகளில்‌ எப்படி சமையல்‌ குறிப்புகளை தேடுகிறோமோ அதேபோல புத்தகம்‌, 


சினிமா, இணையம்‌ என பல்வேறு இடங்களில்‌ ஐடியாக்களை தேடி கடன்‌ பெற்று 
இரையைப்‌ பிடித்து வதைப்பார்கள்‌. சிலர்‌ நினைக்கலாம்‌, மதப்புத்தகங்கள்தான்‌ 
இதற்கெல்லாம்‌ அடிப்படை என. அதனை அவர்கள்‌ தங்களின்‌ குற்றங்களிலிருந்து 
தப்பிக்க கூறும்‌ முக்கியமான சாக்கு என வைத்துக்கொள்ளலாம்‌. 





ஃஎப்பிஐயைப்‌ பொறுத்தவரை எப்படி சீரியல்‌ கொலைகார ர்கள்‌ தங்கள்‌ கொலைகளை 


செய்கிறார்கள்‌ என்பதை வைத்து ஆர்கனைஸ்டு, அன்‌ ஆர்கனைஸ்டு என பிரிக்கிறார்கள்‌. 


கொலையை செய்ய எந்தளவு கொலைகாரர்‌ மூளையைப்‌ பயன்படுத்துகிறார்‌, 
அதிலிருந்து தப்ப என்ன முயற்சிகளை செய்கிறார்கள்‌ என்பதெல்லாம்‌ இதில்‌ வரும்‌. 
பொதுவாக போட்டுத்‌ தள்ளவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ வந்தால்‌ ஆள்‌ நடமாட்டம்‌ 
இல்லாத இடத்தில்‌ வருபவர்களை ஆண்‌, பெண்‌ என பாலின பேதம்‌ பார்க்காமல்‌ 
போட்டுத்தள்ளிவிடுவதுதான்‌ சீரியல்‌ கொலைகாரர்களின்‌ வேலை. 


சிறப்பாக மூளையைப்‌ பயன்படுத்தி யோசித்தால்‌ ஐடியாக்களை ஏன்‌ புத்தகத்தில்‌ 
சினிமாக்களில்‌ தேடுகிறார்கள்‌? 


இந்த கேள்வியை நீங்கள்‌ கேட்டுவிட்டால்‌ விழிப்புணர்வோடு இருக்கிறீர்கள்‌ என்று 
அர்த்தம்‌. 


9 


இறப்பதே விதி! 


25 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


ஒருவரை ரத்தம்‌ வெள்ளமாக 
பீய்ச்சியடிக்கும்படி 
வேட்டையாடிவிட்டு அதனை 
நியாயப்படுத்த முடியுமா? 


சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ அதனை 
செய்வார்கள்‌. “நான்‌ 
விலைமாதுக்களை கொன்றேன்‌. 
அவர்கள்‌ தெருக்களில்‌ குப்பைகளாக 
கிடந்தார்கள்‌. என்னால்‌ முடிந்தளவுக்கு 
அவர்களை சுத்தப்படுத்தினேன்‌” என்று 
சீரியல்‌ கொலைகாரர்‌ பீட்டர்‌ சட்கிளிப்‌ 





கூறினார்‌. 





பெண்களை கடுமையாக 
வெறுப்பவர்கள்‌ அவர்களை வெளிப்படையாக போலீசாரின்‌ விசாரணையில்‌ தேவடியாக்கள்‌ 
என்று திட்டுவது உண்மை. இதற்கு மதரீதியான ஒட்டுதல்‌ முக்கியமான காரணமாக 
இருக்கலாம்‌. விலைமாதுக்களை கொல்லும்‌ எண்ணம்‌, அவர்களை எப்படி விதவிதமாக 
கொன்றார்கள்‌ என்பதைப்‌ பற்றியும்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ மகிழ்ச்சியையே 


தெரிவித்துள்ளனர்‌. 
சிங்கத்தின்‌ வேட்டை 


சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ பெரும்பாலும்‌ சுகவாசிகள்‌. அவர்கள்‌ எங்கு வாழ்கிறார்களோ 
அங்கேதான்‌ பெரும்பாலான குற்றத்தை செய்வார்கள்‌. அயனாவரத்தில்‌ உள்ளவர்‌, 
மடிப்பாக்கம்‌ சென்று குற்றத்தை செய்துவிட்டு வரமாட்டார்‌. அது அவரின்‌ இயல்பான 
சூழலைக்‌ கெடுத்துவிடும்‌. மடிப்பாக்கத்தில்‌ உள்ளவர்களும்‌ இவன்‌ நம்ம ஏரியாவைச்‌ 
சேர்ந்தவன்‌ கிடையாதே என சந்தேகம்‌ வந்துவிடும்‌. மயிலாப்பூரில்‌ 12 எக்ஸ்‌ பிடித்தால்‌ 
தேனாம்பேட்டை ஸ்டாப்பில்‌ இறங்கிவிடுவது போலான தூரம்தான்‌ கொலைக்கான சரியான 





வேட்டைநிலம்‌. 


பஸ்‌, ரயில்‌ என இரண்டும்தான்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ பெரும்பாலும்‌ பயன்படுத்துவது. 
இதைத்தான்‌ சிலர்‌ கார்‌ வைத்திருப்பார்கள்‌. 





சக்ராகோல்டையும்‌, ஏவிடியையும்‌ கலந்தால்‌ டீ செம ஸ்ட்ராங்காக வருகிறதோ 
அதைப்போலவே இவர்களும்‌ குறிப்பிட்ட ஏரியாவில்‌ தங்கி அப்படியே கலந்துவிடுவார்கள்‌. 
அப்போதுதான்‌ கொலை செய்யும்போது யாருக்கும்‌ இவர்களது மீது சந்தேகமே வராது. 
நல்லபெயர்‌ எடுப்பதும்‌ இதில்‌ முக்கியமானது. சமூகரீதியான பழக்கம்‌ வராது என்றாலும்‌ 


26 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


தானுண்டு தன்‌ வேலையுண்டு என்று இருந்தாலே நிறைய பேருக்கு பிடித்துவிடும்‌. 


தனியாக வீட்டில்‌ இருக்கும்‌ பெண்கள்‌. குறிப்பாக கன்றுக்குட்டி சைசில்‌ நாய்‌ வளர்க்காதவர்கள்‌, 
டிண்டரில்‌ ரூட்‌ விடாதவர்கள்‌ இருந்தால்‌, அவர்களை தாக்கி கொல்வது, தனியாக இருளில்‌ 
நடக்கும்‌ பெண்கள்‌, பிறரது ஆதரவின்றி வாழும்‌ பெண்கள்‌ ஆகியோரைத்தான்‌ சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌ தாக்குகிறார்கள்‌. பெரும்பாலும்‌ பெண்களின்‌ வீடுகளுக்கு சென்று குற்றத்தை 
ரசித்து செய்கிறார்கள்‌. பிறகு அவர்களின்‌ நினைவாக சில பொருட்களை திருடிக்கொண்டு 
வருகிறார்கள்‌. நிதானமாக கொலையை ரசித்து செய்வதுதான்‌ இதற்கு பின்னாலுள்ள காரணம்‌. 


10 


என்னைக்‌ கொல்லாதே... 


பொதுவாக சீரியல்‌ 
கொலைகாரர்களை அவர்கள்‌ 
எந்த இனத்தைச்‌ சேர்ந்தவர்களோ 
அந்த இனத்தைச்‌ 
சேர்ந்தவர்களைத்தான்‌ கொலை 
செய்வார்கள்‌, வல்லுறவு 
செய்வார்கள்‌ என நம்பிக்கை 
நிலவுகிறது. ஆனால்‌ அது 





27 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


உண்மை இல்லை. 


ஒருவர்‌ குறிப்பிட்ட இனக்குழுவினர்‌ வாழும்‌ இடத்தில்‌ வசிக்கிறார்‌ என்பதே இதில்‌ 
முக்கியமானது. அங்கு அவர்‌ பார்ப்பது, பேசுவது என அனைவருமே குறிப்பிட்ட இனத்தைச்‌ 
சேர்ந்த பெண்களாக இருப்பது தற்செயலானதுதானே? எனவே அவர்களை எளிதாக 
பின்தொடர்ந்து கொலை செய்ய முடியும்‌. 


மற்றபடி வெள்ளையர்கள்‌ இனவெறியுடன்‌ கருப்பர்களை அல்லது கருப்பர்கள்‌ 
வெள்ளையர்களை மட்டுமே என்று கொலை செய்வது கிடையாது. இன்று அது பழிக்குப்பழி 
விளையாட்டாக இருந்தாலும்‌ கூட சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை கொலை 
என்பதுதான்‌ விஷயமே ஒழிய அவர்களின்‌ சாதி, மதம்‌, இனம்‌, மொழி எல்லாம்‌ 
அனாவசியமானவை. 


தோற்றம்‌ முக்கியம்‌ 


சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை தன்னை பாடாய்படுத்திய அம்மாவை நேரடியாக 
பழிவாங்க முடியாது பழிவாங்கமுடியாத மனமில்லாத நிலையில்‌ பிற பெண்களின்‌ மீது 
கோபத்தை காட்டி கொல்லுவார்கள்‌. இதில்‌ தாடை இப்படி, தலைமுடியின்‌ நிறம்‌, உடல்வாகு 
என பல்வேறு விஷயங்களை உருவாக்கியது பத்திரிகையாளர்கள்தான்‌. உண்மையில்‌ 
கொலைசெய்த சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு பெண்‌ சென்னையா, கோவையா என்பதல்லாம்‌ 
முக்கியமே கிடையாது. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்‌ கொல்லவேண்டும்‌. அப்படி 
கொல்லும்போது அவர்கள்‌ கெஞ்சுவதும்‌, கொஞ்சுவதும்‌, அலறுவதும்தான்‌ பாடுபட்டு செய்த 
உழைப்பிற்கான ஊதியம்‌. 


எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்‌? 


கொஞ்சம்‌ பொசுக்கென்ற பெண்களைத்தான்‌ தேர்ந்தெடுக்கிறார்கள்‌. அப்போதுதான்‌ 
அவர்களை எளிதாக மிரட்டி, பணிய வைத்து கொல்ல முடியும்‌. திருமணமான அனைத்து 
விஷயங்களையும்‌ பார்த்துவிட்ட பெண்களை ஏமாற்றமுடியாது. 


காதல்‌ சமாச்சாரங்களை பிரயோகிக்க முடியாது. பெர்க்‌, ஜெம்ஸ்‌ சாப்பிடும்‌ இளம்‌ பெண்கள்‌, 
கல்லூரி செல்லும்‌ பெண்கள்‌ இதற்கு சரியானவர்கள்‌. சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ 
பொறுத்தவரை பெண்களை மிரட்டினால்‌ பணிய வேண்டும்‌. அவர்கள்‌ தேக்வாண்டோ கற்றது 
போல சண்டை போட்டால்‌ கொல்லும்‌ லட்சியம்‌ என்னவாவது? எனவே அதற்கு பங்கம்‌ 


வராதது போல பெண்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து கொல்கிறார்கள்‌. 


தனியாக சந்திக்கும்‌ ஆபத்து 


சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை யாரை கடத்தினால்‌ பிறருக்கு சந்தேகம்‌ வராதோ 
அவர்களையே முதலில்‌ மடக்குவார்கள்‌. அப்படிப்‌ பார்த்தால்‌ விலைமாதுக்கள்தான்‌ முதலில்‌ 
வருகிறார்கள்‌. இவர்களை யாரும்‌ காணவில்லை என்று தேடமாட்டார்கள்‌. இவர்களை இங்கே 


28 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


பார்த்தேன்‌ என யாரும்‌ காணாமல்‌ போன உடனே புகாரும்‌ கொடுக்க மாட்டார்கள்‌. 





உடல்‌ எங்காவது சாலை ஓரம்‌ அழுகிக்‌ கிடக்கும்‌. பொருட்களை வைத்து அடையாளம்‌ 
கண்டுபிடிப்பதற்குள்‌ கொலையாளி அடுத்த கொலைக்கான திட்டமிடலில்‌ இருப்பார்‌. வேறு 
மாநிலம்‌ கூட சென்று எல்லை தாண்டிய கொலைகளை செய்யலாம்‌. அனைத்திற்கும்‌ 
வாய்ப்பிருக்கிறது. 


அடுத்து, தனியாக வீட்டில்‌ வாழ்பவர்கள்‌. இவர்களை சட்டென யாரும்‌ இருக்கிறார்களா 
இல்லையா என தேட மாட்டார்கள்‌. பால்‌, பேப்பர்‌ இரண்டு நாளைக்கு வேண்டாம்‌ என போர்டு 
வைத்துவிட்டு இவர்கள்‌ இல்லாத நேரத்தில்‌ சிலர்‌ திருடவும்‌ கூட வாய்ப்பு உண்டு. 
காட்டுப்பகுதியில்‌ வாழ்பவர்கள்‌ தாக்கப்பட அதிக வாய்ப்புகள்‌ உண்டு. இவர்கள்தான்‌, நேரமே 
எழுந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஷூக்களை அணிந்துகொண்டு சாலைகளில்‌ வாக்கிங்‌ 


செய்வார்கள்‌. எளிதாக தாக்கப்பட வாய்ப்பு கொண்ட மனிதர்கள்‌ இவர்கள்‌. 


29 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


17 


காதலியும்‌ மனைவியும்‌ 


சாலைகளில்‌ அல்லது கடைகளில்‌ 
பார்த்திருப்பீர்கள்‌. பெண்‌ பேரழகியாகவும்‌, 
ஆண்‌ நடுரோட்டில்‌ உட்கார்ந்து பீடி கானா பாடி 
பீடி இழுப்பவர்‌ போலவும்‌ இருக்கிறாரே என்று. 
எப்படி இவர்கள்‌ ஒன்றாக சேர்ந்தார்கள்‌ என்று 
பலருக்கும்‌ சந்தேகம்‌ இருக்கும்‌. சில கோணல்‌ 
மனம்‌ கொண்டவர்கள்‌ அதனை கூச்சமே 


இல்லாமல்‌ கேட்டும்‌ தொலைத்து விடுவார்கள்‌. 


உளவியல்‌ ரீதியாக பெண்கள்‌ தங்களால்‌ தாங்கள்‌ 
விரும்பிய ஆணை மாற்ற முடியும்‌ என்று 
. நம்புகிறார்கள்‌. இதனால்‌ டேட்டிங்கில்‌ சில 





! அறிகுறிகள்‌ வெளிப்பட்டாலும்‌ கூட அவனை 


உ: we மாற்ற முடியும்‌. அவனுக்கு ஏதோ கஷ்ட காலம்‌ 
இப்படி நடந்துகொள்கிறான்‌ என நினைத்து 
வாழ்க்கைத்‌ துணையாகிறார்கள்‌. 


ஆக, இப்படி பெண்களின்‌ கருணையால்தான்‌ சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு தனிமை 
தொலைந்து இல்லறம்‌ கைகூடுகிறது. ஆனாலும்‌ கூட சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ வீட்டில்‌ 
பாதுகாத்துள்ள மார்பகங்களால்‌ உருவாக்கிய பேப்பர்‌ வெயிட்‌, குளிர்பதனப்‌ பெட்டியில்‌ 
வைத்துள்ள பெண்களின்‌ வெட்டி பாதங்கள்‌ ஆகியவற்றைப்‌ பார்த்து அதிர்ச்சி 


30 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


அடையாமல்‌ குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும்‌. 


இப்படி வாழும்‌ பெண்களுக்கு தெரியாமல்‌ கொலைகளை, வல்லுறவு செய்கிறவர்களை 
பற்றி முன்னமே அசுரகுலத்தில்‌ எழுதியுள்ளோம்‌. 


மதுவும்‌ போதைப்‌ பொருட்களும்‌ 


இந்தியாவில்‌ எப்படி தவறு செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று அன்னதானம்‌ வழங்கி 
பாவத்திற்கு பரிகாரம்‌ செய்கிறார்களோ அதேபோல்தான்‌ வெளிநாட்டிலும்‌.... அங்கு 
கொலை செய்துவிட்டு பாதிரியாரிடம்‌ பாவமன்னிப்பு கேட்பது, அறக்கட்டளை 
நிகழ்ச்சிகளுக்கு தன்னார்வலராக பணியாற்றுவது ஆகியவற்றைக்கூட சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌ செய்கிறார்கள்‌. 








ஆனால்‌ மது, போதைப்பொருட்களை பயன்படுத்துவதால்தான்‌ கொலை செய்வதற்கான 
தைரியத்தைப்‌ பெறுகிறார்கள்‌ என்று கூறமுடியாது. ஜேக்‌ டேனியல்‌ மது, தைரியத்தை 
தருவதை விட மறக்க நினைப்பதை மீண்டும்‌ நினைவுபடுத்தவே செய்கிறது. இதன்‌ 
ஆற்றல்‌ கொஞ்சம்‌ தைரியத்தை தருகிறது என்றாலும்‌ கூட அது தற்காலிகம்தான்‌. செய்த 
செயல்‌ பற்றிய குற்றவுணர்வு அனைவருக்குமே உண்டு. 


சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு போதை என்பது குற்றம்‌ செய்வதுதான்‌. அதுதான்‌ 
சிறுவயதில்‌ தொடங்கி அவர்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. அதனை அதிகரிக்க 
நினைத்துதான்‌ கொலைகளை குறிப்பிட்ட இடைவெளியில்‌ செய்கிறார்கள்‌. பிறகு அதன்‌ 
கால இடைவெளியை குறைத்து கொலையின்‌ தீவிரத்தை கூட்டி இரைகளின்‌ 





எண்ணிக்கையை அதிகரிக்கிறார்கள்‌. இதுவே அவர்கள்‌ மாட்டிக்கொள்ள காரணமாக 
அமைகிறது. 





மது, போதைப்பொருட்களை வாங்க சிலர்‌ திருடலாம்‌. ஆனால்‌ கொலை செய்வது 
என்பது பிறரின்‌ கற்பனைதான்‌. குடிநோய்க்கு அடிமையானவருக்கும்‌ கொலை என்பது 
பெரிய விஷயம்‌ என்பது தெரியும்‌. 


11. 


இறந்தவர்கள்‌ பேச மாட்டார்கள்‌ 


31 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ 
பொதுவாக வல்லுறவு செய்த 
இரையை கொன்றுவிடுவதே 
வழக்கம்‌. வல்லுறவு மட்டும்‌ 
செய்துவிட்டு விட்டுவிடுவது 
சாத்தியமாகியிருக்கிறதா 
என்றால்‌, அதற்கும்‌ 
வாய்ப்புண்டு. அப்படி 
செய்திருந்தால்‌ அது 


கொலைகளை தொடங்கும்‌ 





முன்னர்‌ செய்யும்‌ ரிகர்சலாக இருக்கும்‌. 


வல்லுறவு செய்வதை விட கொலை செய்வது அதிக இன்பமளிக்கும்‌ செயலாக சீரியல்‌ 
கொலைகாரர்களுக்கு தோன்றலாம்‌. இப்படி செய்வது சீரியல்‌ கொலைகளுக்கு அச்சாரமாக கூட 
இருக்கும்‌ வாய்ப்புண்டு. கொலை செய்வது பெரிய விஷயம்‌ கிடையாது. அது வல்லுறவை 
விட மனதிற்கு மகிழ்ச்சி தரும்படியாக இருந்தாலே போதும்‌. சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ 
பொறுத்தவரை அவர்கள்‌ செய்யும்‌ ஒவ்வொரு கொலையுமே கனவில்‌ ஏற்கனவே இப்படி 
செய்யவேண்டும்‌ என திட்டமிட்டதுதான்‌. 


உண்மையான பிரச்னை இதற்குப்‌ பிறகுதான்‌ தோன்றுகிறது. கொலை செய்த தடயங்களை 
மறைக்க வேண்டும்‌. குறிப்பாக உடலை.....இதெல்லாம்‌ கொலை செய்யவேண்டாம்‌ என 
கொலையாளியை முடிவு செய்ய வைக்கிறது. கொலை என்பதை பொறுத்தவரை 
தீர்மானித்துவிட்டால்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ அதற்கான வாய்ப்பைத்‌ தேடி செய்தே 
தீருவார்கள்‌. இதற்கு காரணம்‌ அவர்களின்‌ மனநிலைதான்‌. இப்படி செய்தால்‌ என்னாகும்‌ 
என்பதும்‌ அவர்களுக்கு தெரியும்‌, ஆனால்‌ அதற்கெல்லாம்‌ பயப்படாத கடவுள்‌ அல்லது 
சாத்தான்‌ மனநிலைக்கு சென்றுவிடுவார்கள்‌. நான்‌ உன்னைக்‌ கட்டுப்படுத்துவேன்‌ என்று 





சொல்லும்‌ செயல்கள்தான்‌ வல்லுறவும்‌, கொலையும்‌. 
ரூல்ஸ்‌ கிடையாது! 


தலைப்பை போலத்தான்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ செயல்பட்டு மாக்கொள்கிறார்கள்‌. திருடி 
மாட்டிக்கொண்டவர்களை விட சாலை விதிகளை ஒழுங்காக கடைபிடிக்காமல்‌ மாட்டி அதன்‌ 


மூலம்‌ திருட்டு வெளிப்பட்ட தினத்தந்தி செய்திகள்‌ நம்மூரில்‌ அனேகம்‌. 


சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ கொலைகளுக்கு முன்னதாக கொள்ளை, பெண்களைத்‌ தாக்குவது, வீடு 
புகுந்து உள்ளாடைகளை திருடுவது ஆகியவற்றை செய்கிறார்கள்‌. பிறகு, இவற்றை 


32 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


செய்துவிட்டு கொலைகளில்‌ தீவிரமாக இறங்கும்போது, உலகில்‌ தான்‌ மட்டும்தான்‌ 
இருப்பதாக நினைத்துக்கொள்கிறார்கள்‌. இதனால்‌ காவல்துறையில்‌ எளிதாக 
மாட்டிக்கொள்கிறார்கள்‌. 


போக்குவரத்து விதிமுறைகளை கால்தூசிக்கும்‌ கேவலமாக மதிப்பது முக்கியமான தகுதி. 
சிக்னல்களை பற்றி கவலைப்படாமல்‌ வண்டி ஓட்டுவது, வண்டிக்குள்‌ ஹார்டுவேர்‌ கடையே 
வைக்குமளவு கொலைகார ஆயுதங்களை பண்டல்‌ கட்டி வைத்திருப்பது, கொலை 
செய்யப்பட்டவர்களின்‌ உடல்களை வைத்திருப்பது. எஃப்‌ 1 ரேசை நெடுஞ்சாலையில்‌ 
நடத்துவது என ஏடாகூடம்‌ செய்து மாட்டிக்கொள்வது கொலைகாரர்களது வழக்கம்‌. 


டிரைவிங்‌ உரிமத்தை புதுப்பிக்காமல்‌ இருப்பது, இன்னொருவரின்‌ காரை திருடி ஓட்டி வருவது, 
கார்களில்‌ விளக்குகள்‌ உடைந்து கிடப்பது என சின்ன விஷயங்களில்‌ மாட்டிக்கொண்டு 
சிறைக்குள்‌ போவது சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு இயல்பாகிவிட்டது. பெரிய கொலை 
செய்யும்போது சின்ன விஷயங்களில்‌ கவனம்‌ செலுத்த முடியாது என பேட்டி கொடுத்தாலும்‌ 








கொடுப்பார்கள்‌. ஆனால்‌ இப்படி மாட்டியவர்களால்தான்‌ உலகம்‌ நிம்மதியாக இருக்கிறது. 


13 


சீரியல்‌ கொலைகாரர்களின்‌ வாழ்க்கை 


சீரியல்‌ கொலைகார ர்களைப்‌ 
பற்றி பொதுவாக கூறப்படுவதில்‌ 
முக்கியமானது, அவர்கள்‌ 
தங்களின்‌ அம்மாவுடன்‌ 
வாழ்கிறார்கள்‌ என்பது. ஆங்கில 
திரைப்படங்களில்‌ நார்மன்‌ 
பேட்ஸ்‌ பாத்திரம்‌ இதற்கு 
முக்கியமான உதாரணமாக 
காட்டப்பட்டது. பிறகு இந்த 
பாணியை அடுத்து வந்த 





ஹன்னிபால்‌ லெக்சர்‌ உடைத்தார்‌. 


33 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


பெண்கள்‌ எப்படி சீரியல்‌ கொலைகாரர்களை ஆதரிக்கிறார்கள்‌? அவர்கள்‌ இரக்கப்பட்டு தவறு 
செய்தவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்குகிறார்கள்‌. இப்படி ஈர இதயம்‌ 
கொண்டவர்களாக இருப்பதால்தான்‌ சீரியல்‌ கொலைகாரர்களைக்‌ கூட தன்னை அறியாமல்‌ 
காப்பாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள்‌. அம்மா என்ற இடத்தில்‌ பையன்‌ தவறு செய்தால்‌ அதை 
மறைத்து அவனைக்‌ காப்பாற்றுகிறவளாகவே இருக்கிறாள்‌. இது உலகம்‌ முழுக்க மாறாத 
விஷயம்‌. இதில்‌ சில விதிவிலக்குகளும்‌ உண்டு. 


இந்த பெண்கள்தான்‌ சீரியல்‌ கொலைகாரர்களுக்கான அலிபியை உருவாக்குகிறார்கள்‌. 
இவர்களின்‌ மதநம்பிக்கை, குற்றவுணர்ச்சியை கொலைகாரர்கள்‌ பயன்படுத்திக்கொண்டு பணம்‌, 
வாகனம்‌, தேவையான உதவிகளைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ பெண்களோடு 
இணைந்து இருப்பதை விரும்பாதபோதும்‌ கிடைக்கின்ற உதவிகளை எங்கே பெறுவது என 
தயக்கமாகி இப்படி செய்கிறார்கள்‌. 


சீரியல்‌ கொலைகாரர்களும்‌ மேன்சன்‌, ரூம்களை எடுத்து நண்பர்களுடன்‌ தங்கியிருப்பது 
வழக்கம்தான்‌. ஆனால்‌ இவர்களது வேலைக்கு செல்லாத குணம்‌, பணமில்லாமல்‌ ஹிப்பி போல 
திரிவது, வன்முறையான குணங்கள்‌ விரைவிலேயே அவர்களை அங்கிருந்து அகற்றிவிடும்‌. 


வேலை 


சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு, சமூகத்தோடு இணைந்து பழகுவது கடினமான ஒன்று. இதனால்‌ 
அவர்கள்‌ பல்வேறு வேலைகளில்‌ சேரமுடியாது. பொதுவாக வணிக மால்களில்‌ செக்யூரிட்டி 
போன்ற வேலைகளுக்கு எளிதாக சேரலாம்‌. இதிலும்‌ நீடித்திருப்பது அவர்களின்‌ குணங்களைப்‌ 
பொறுத்ததுதான்‌. எதற்காக இந்த வேலையில்‌ சேருகிறார்கள்‌? சீரியல்‌ கொலைகார ர்களின்‌ 
பின்னணியை அதிகம்‌ விசாரிக்காமல்‌ வேலையில்‌ சேர்த்துக்கொள்வார்கள்‌ என்பதே 
முக்கியமான காரணம்‌. 


சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை அடுத்தவர்களை கட்டுப்படுத்தும்‌ அதிகாரம்‌ என்பது 
முக்கியமானது. அதை நோக்கித்தான்‌ அவர்கள்‌ செல்வார்கள்‌. செக்யூரிட்டி வேலையும்‌ அதை 
சார்ந்ததுதான்‌ என்பதால்‌ எளிதாக அவர்களால்‌ பொருந்திப்போக முடியும்‌. 


சரக்கு வண்டிகளை ஓட்டுவதும்‌ இவர்களுக்கு பிடித்தமானது. இதில்‌ அடுத்தவர்களுடன்‌ அதிகம்‌ 
பேசவேண்டியதில்லை. எளிதாக இரைகளை பிடிக்கலாம்‌. கூலி வேலைகள்‌ என்பதிலும்‌ சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌ ஆர்வம்‌ காட்டுகிறார்கள்‌. வீட்டில்‌ குறிப்பிட்ட வேலை 
செய்யவேண்டியிருக்கிறது என உடனடி வேலைக்கு கூப்பிடுபவர்களின்‌ ஆபர்களை ஏற்று 
வேலைகளை செய்துகொடுப்பார்கள்‌. சில மணி நேர வேலைதான்‌. உடனே காசும்‌ 
கிடைத்துவிடும்‌ என்பதால்‌ பெரும்பாலும்‌ பகுதி நேர வேலைகளை இவர்கள்‌ ஏற்கிறார்கள்‌. 


குற்ற ஆவணங்கள்‌ 
சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு குற்ற ஆவணங்கள்‌ இல்லையென்றால்‌ அவர்கள்‌ குற்றமே 


செய்யவில்லை என்று அர்த்தம்‌ ஆகாது. அவர்கள்‌ இதுவரை காவல்துறையில்‌ மாட்டவில்லை 
என்று கூறலாம்‌. அதிகாலையில்‌ படுக்கையிலிருந்து எழும்‌ யாரும்‌ இனி நான்‌ சீரியல்‌ 


34 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கொலைகாரன்‌ என்று சொல்லிவிட்டு கொலைகளை செய்வதில்லை. அவர்கள்‌ கொலைகளை 
செய்வதும்‌, தன்னைத்தானே தனி உலகில்‌ அழித்துக்கொள்வதும்‌ இயற்கையாகவே 
நடக்கிறது.அவர்களின்‌ செயல்களில்‌ இதன்‌ எதிரொலிப்பைப்‌ பார்க்கலாம்‌. 


வீடு, ஆபாசப்படங்கள்‌ என்பது முதலில்‌ இவர்களது உலகமாக இருக்கும்‌. இவற்றைக்‌ கடந்து 
வந்தபிறகு, உண்மையாக உலகில்‌ இவர்களது செயல்கள்‌ தொடங்கும்‌. அதில்தான்‌, பிறரை 
உள்நோக்கத்துடன்‌ தொடுவது, உள்ளாடைகளை திருடுவது, பிறரின்‌ வீட்டுக்குள்‌ சென்று தனது 
அடையாளமாக பபுள்கம்‌, ரோஜா என சில பொருட்களை விட்டு வருவது ஆகியவற்றை 
செய்வார்கள்‌. 


சிறு பொருட்கள்‌ திருடு போவது, உள்ளாடைகளைத்‌ திருடுவது ஆகியவற்றை பெரியளவு 
குற்றசெயல்களாக யாரும்‌ எடுத்துக்கொள்வதில்லை. இவற்றை முன்னமே காவல்துறையில்‌ 
தெரிவித்திருந்தால்‌ பல்வேறு குற்றசெயல்பாடுகளை தடுக்க முடியும்‌ என்பது உண்மை. ஆனால்‌ 
இதனைக்‌ கண்டுகொள்ளாமல்‌ விடுவதால்‌, சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ மன தைரியம்‌ பெற்று 
துணிச்சலான காரியங்களில்‌ இறங்குகிறார்கள்‌. பிறகுதான்‌ காவல்துறையினருக்கு தலைவலியான 
சமாச்சாரங்கள்‌ தொடங்குகின்றன. 


14 


35 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ பிறக்கிறார்களா அல்லது உருவாக்கப்படுகிறார்களா? 


இப்படி ஒரு கேள்வியை 

கேட்டு தொடங்கிய 
விவாதத்திற்கு இன்றுவரை 
முடிவே இல்லாமல்‌ சென்று 

... கொண்டிருக்கிறது. இயற்கையா 
| அல்லது வளர்ப்பு முறையா 
என்று கூட கேள்வியை நாம்‌ 
அமைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


கொடூரமான கொலைகள்‌ 
வல்லுறவு, சித்திரவதை என 
ஒருவன்‌ 
செய்யவேண்டுமானால்‌ 
உறுதியாக அவன்‌ மூளையில்‌ ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கவேண்டும்‌. அதுவும்‌ அவனது 
மரபணுர்தியான சிக்கல்தான்‌ இப்படி ஒரு வன்முறையை உருவாக்குகிறது என பேசுகிறார்கள்‌ 
இதற்கு மறுதரப்பு, அப்படி கூற முடியாது. ஒருவனது பிறப்பிலிருந்து அவன்‌ பார்க்கும்‌ 
மோசமான விஷயங்கள்தான்‌ அவனை இப்படி தவறான வழிக்கு மடைமாற்றுகிறது. இன்னொரு 
குழு, மேற்சொன்ன இரண்டின்‌ கலப்புதான்‌ கொலைகாரர்களை உருவாக்குகிறது என 
நம்புகிறார்கள்‌. 








அறிவியல்‌ முறைப்படி யாரும்‌ பிறக்கும்போது தீயசக்தி கொண்டு மரபணுக்களோடு 
பிறப்பதில்லை. சூழலையும்‌ இதற்கு குறைசொல்லமுடியாது. ஆனால்‌ வன்முறை, வறுமை, 
சித்திரவதை நிறைந்த சூழல்கள்‌ ஒருவரை கடுமையாக மனதளவில்‌ பாதிக்கும்‌ என்பது உண்மை. 
இவை இரண்டின்‌ கலப்புதான்‌ கொலைகாரர்கள்‌ என்பது பொருந்தாத வாதம்‌. 


ஏழுவயது சிறுவனின்‌ அம்மாவை சந்தித்துப்‌ பேசினேன்‌. அவர்‌, தனது மகனை பள்ளியில்‌ 
இருந்து விலக்கிவிட்டார்கள்‌ என வருந்தி பேசினார்‌. பள்ளியில்‌ அவரது மகன்‌, சக மாணவனை 
பென்சிலால்‌ குத்தியிருக்கிறான்‌. குப்பைத்தொட்டியில்‌ உள்ள குப்பைகளை தீ வைத்து 
எரித்திருக்கிறான்‌. பள்ளி மைதானத்தில்‌ தன்‌ நண்பர்களோடு விளையாடாமல்‌ பெண்‌ தோழிகளை 
சுற்றி சுற்றி வந்திருக்கிறான்‌. இதனை நான்‌ கவனிக்க வேண்டுமா என அவரது அம்மா கேட்டார்‌. 
நான்‌ உறுதியாக ஆமாம்‌ என்றேன்‌. இதன்‌ விளைவாக, அவனுக்கு சில மருந்துகளை வழங்க 
அறிவுறுத்தினேன்‌. சிறுவயதில்‌ ஒருவருக்கு இப்படி சமூகம்‌ தொடர்பான மன விலக்கம்‌ வருவது 
ஆபத்தானது. அது பின்னாளில்‌ அவனது வாழ்க்கையை மாற்றலாம்‌. அதற்காக அறிகுறிகளை 
வைத்து சீரியல்‌ கொலைகாரனாக மாறுவான்‌ என்று கூறமுடியாது. 





36 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


மோசமாக குழந்தைகளை நடத்தும்‌ வீடுகள்தான்‌ அவர்களின்‌ எதிர்காலத்தை சிதைக்கிறதா? 


அமெரிக்காவின்‌ எப்பிஐ ஆவணங்களின்‌ படி நூறு சதவீதம்‌ மேற்சொன்ன கேள்வியை 
நியாயப்படுத்துகிறது. பெரும்பாலான சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ வீடுகளில்‌ கடுமையான 
சித்திரவதையை அனுபவித்தவர்கள்தான்‌. இந்த புள்ளிவிவரங்களைத்‌ தாண்டி உள்ளே சென்றால்‌ 
கிடைக்கும்‌ விவரங்கள்‌ இன்னும்‌ அதிர்ச்சியூட்டும்‌. அதேசமயம்‌ மோசமான வீடுகளில்‌ 
பிறக்காமல்‌ நன்றாக படித்த பண்பாக நடந்துகொள்ளும்‌ குடும்பத்தில்‌ பிறந்தவர்கள்‌ கூட சீரியல்‌ 
கொலைகாரர்களாக மாறியிருக்கிறார்கள்‌. இதற்கான எடுத்துக்காட்டை நீங்கள்‌ அமேசானில்‌ 
உள்ள அசுரகுலம்‌ நூலைப்‌ படித்து தெரிந்துகொள்ளுங்கள்‌. 





புத்திசாலியா முட்டாளா? 


அமெரிக்க வெப்‌ சீரிஸ்‌, கொரியன்‌ வெப்‌ சீரிஸ்‌, திரைப்படங்களில்‌ சீரியல்‌ கொலைகாரர்‌ 
அரிதினும்‌ அரிய ஐக்யூ அவதாரமாக நாயகனை குழப்புவார்‌. கத்தியால்‌ குத்துவார்‌. 
இப்படியெல்லாம்‌ படம்‌ எடுப்பது எழுத்தாளரின்‌ எழுத்து மற்றும்‌ இயக்குநரின்‌ திறமை என்று 
சொல்லலாம்‌. 





இயல்பாக இப்படி சம்பவங்கள்‌ அரிதாகவே நடக்கும்‌. இப்படி சீரியல்‌ கொலைகாரர்களை 
வடிவமைத்தால்‌ மக்கள்‌ அதனை பார்ப்பார்கள்‌. நெட்பிளிக்ஸ்‌, அமேசான்‌, தியேட்டர்கள்‌ என 
பணம்‌ கொழிக்க முடியும்‌. உண்மையில்‌ சீரியல்‌ கொலைகார ர்களுக்கு அந்தளவு 
புத்திசாலித்தனமும்‌ கிடையாது. பொறுமையும்‌ இருக்காது. ஆனால்‌ அவர்கள்‌ தந்திரமாக 
இருந்துதான்‌ கொலை செய்யப்படுவதற்கான இரையைப்‌ பிடிக்கிறார்கள்‌ சித்திரவதை செய்து 
கொல்கிறார்கள்‌. சில ஐடியாக்களை அவர்கள்‌ பிறரிடமிருந்து இரவல்‌ பெற்று கொலைகளை 
குறிப்பிட்ட பாணியில்‌ செய்கிறார்கள்‌. இதற்காக அவர்களை முட்டாள்‌ என்று சொல்லிவிட 
முடியாது. கிரியேட்டிவிட்டி என்பது கொலை செய்யும்‌ அவசரத்தில்‌ சட்டென வந்து 
தொலைப்பதில்லை என்றும்‌ வைத்துக்கொள்ளலாம்‌. 





டெட்‌ பண்டி நீங்களும்‌ நானும்‌ நம்பும்படியான புத்திசாலி என்று ஏற்றுக்கொள்ளக்‌ கூடியவர்தான்‌. 
தங்க நிற போக்ஸ்வேகனை மக்கள்‌ நடமாட்டம்‌ நிறைந்த இடத்தில்‌ நிறுத்தி இரைக்காக 
காத்திருப்பார்‌. கிடைக்கும்‌ பெண்களை நான்தான்‌ டெட்‌ என்று சொல்லி பெண்களை காரில்‌ ஏற்றி 
பிறகு அவர்களை வல்லுறவு செய்து கொல்லுவதுதான்‌ பிளான்‌. 


இவரைப்பற்றி இவரது பெண்தோழியே போலீசுக்கு புகார்‌ சொன்னார்‌. ஆனால்‌ போலீசார்‌ 
மார்ல்போரோ சிகரெட்டை புகைத்தபடி லூசில்‌ விடு என விட்டுவிட்டனர்‌. அப்படியும்‌ டெட்‌ 
பண்டி மாட்டிக்கொண்டார்‌. எப்படி? போக்குவரத்து விதிகளை மீறியதால்‌. சினிமாவுக்கு 
போய்விட்டு வந்தேன்‌ என்பவரின்‌ காரை சோதனை செய்யும்போது பெண்களை கட்டிவைக்கும்‌ 
கயிறு, கத்தி என இன்னும்‌ சில வல்லுறவு சாதனங்கள்‌ இருந்தது. அதனை போலீசார்‌ பார்த்து 
டெட்டை பிடித்துவிட்டனர்‌. இதனை டெட்‌ பண்டியின்‌ புத்திசாலித்தனம்‌ என்பதா? 





போலீசாரின்‌ வேலைக்கு உதவாத விசாரணை முறையால்தான்‌ பெரும்பாலான சீரியல்‌ 


37 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கொலைகாரர்கள்‌ வெளியே இருக்கிறார்கள்‌. அவர்களை உள்ளே கொண்டு வர கொஞ்சமே 
கொஞ்சம்‌ மூளையைப்‌ பயன்படுத்தினால்‌ போதுமானது. பெண்களை வல்லுறவு செய்து கொன்ற 
கொலைகாரர்களின்‌ உழைப்பு இந்த விவகாரத்தில்‌ அதிகம்‌. பெண்களை சரியானபடி 
பின்தொடர்ந்து சென்று அவர்களை சரியான இடத்தில்‌ மடக்கினால்‌ மட்டும்தான்‌ காரியம்‌ 
நடக்கும்‌. மற்றபடி சீரியல்‌ கொலைகாரர்களை புத்திசாலிகள்‌ என்று யாரும்‌ கூறமுடியாது. அப்படி 
கூறினார்கள்‌ என்றால்‌ அவர்களைத்‌ தேடுவதை கைவிட்டுவிட்டார்கள்‌ அல்லது விரக்தி 
அடைந்துவிட்டார்கள்‌ என்று அர்த்தம்‌. 


15 


குற்றங்களை ஆவணப்படுத்துபவரின்‌ வாழ்க்கை 


குற்றங்களை 
ஆவணப்படுத்துபவரின்‌ 
வாழ்க்கை என்பது 
இயல்பானதுதான்‌. 
அவர்களுக்கும்‌ குடும்பம்‌, 
குழந்தைகள்‌ உண்டு. சாதாரண 
மனிதர்‌ படத்திற்கும்‌, பார்ட்டிக்கும்‌ 
செல்வதும்‌ போன்ற 
பழக்கங்களை இவர்களிடம்‌ 





எதிர்பார்க்க வேண்டாம்‌. 
குற்றங்களை 
ஆவணப்படுத்துபவர்‌, அவர்களுக்கேயான சில நண்பர்கள்‌ குழுவை தேர்ந்தெடுத்து 
வைத்துக்கொண்டு பேசுவார்கள்‌, சுற்றுலா செல்வார்கள்‌. மற்றபடி பிறரைப்‌ போல வாழ்க்கை 


இயல்பாகத்தான்‌ இருக்கும்‌. 





வீட்டிலுள்ள நூலகத்தில்‌ சுந்தர ராமசாமி, நகுலன்‌, ஜெயமோகன்‌, எஸ்‌.ரா, போகன்‌ சங்கர்‌ 
ஆகியோர்‌ ஒரு வரிசையில்‌ இருந்தால்‌ இன்னொரு வரிசையில்‌ குற்றவாளிகளைப்‌ பற்றிய 


ஏராளமான நூல்கள்‌ இருக்கும்‌ மேசை டிராயரில்‌ கொலைகளைப்‌ பற்றிய புகைப்படங்கள்‌ 





38 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


தகவல்கள்‌, பைல்கள்‌ இருக்கும்‌. இதுதான்‌ வேறுபாடு. பொதுவாக வேலைகளைப்‌ பற்றி 
பேசுவது குறைவாகவே இருக்கும்‌. நகைச்சுவை என்றாலும்‌ கூட அவல நகைச்சுவையாகவே 
அமையும்‌. சிலசமயங்களில்‌ இதனைக்‌ கேட்பவர்களுக்கு அதிர்ச்சியாகவே இருக்கும்‌. ஆனால்‌ 
தினசரி அதிர்ச்சியை சந்திப்பவர்களுக்கு இது பெரிதாக தோன்றாது. 

ஆழ்மன சக்தி 

அப்படி ஒரு சக்தியை குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌ கொண்டிருந்தால்‌ எதற்கு 
கொலைக்குற்றங்களை கஷ்டப்பட்டு ஆவணப்படுத்தவேண்டும்‌? கொலைகாரர்‌, மயிலாப்பூரில்‌ 
உள்ள வடுகு தெருவில்‌ உள்ள அபார்ட்மென்டில்‌ இருக்கிறார்‌. அவரது பெயர்‌ ராவில்‌ 
தொடங்கும்‌. கொலை நடந்தபோது கெனித்‌ பார்க்கர்‌ சட்டையும்‌, “பேஷன்‌ கம்‌ஃபோர்ட்‌ 
ஜீன்சும்‌ அணிந்திருந்தார்‌ என்று எளிதாக தெரிந்துவிட்டால்‌ எதற்கு கோப்புகளை 
கட்டிக்கொண்டு அழவேண்டும்‌? 


மேலும்‌ இந்த சக்தியை ஒருவர்‌ கொண்டிருந்தால்‌ எளிதாக அம்பானிக்கு போட்டியாக 
சம்பாதித்து விட முடியுமே? கொலையாளியை குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌ 
தடயங்களின்‌ மூலம்தான்‌ கண்டுபிடிக்கிறார்‌. இதற்காக மூளையில்‌ வியர்வை சிந்த 
உழைக்கிறார்‌ என்பதே உண்மை. ஆனால்‌ இதனை குறுகிய நோக்கில்‌ பார்ப்பவர்கள்‌, உடனே 
ஏதோ ஜிம்மிக்ஸ்‌ வேலைகளை செய்து பிரைம்‌ ஃபோகஸ்‌ சிஜி வேலைகள்‌ செய்திருக்கிறார்‌ 
என கிளப்பிவிடுகிறார்கள்‌. இதெல்லாம்‌ உண்மை கிடையாது. 


கல்வியா, வரமா 


வரம்‌ என்று ஏதும்‌ கிடையாது. குற்றங்களை ஆவணப்படுத்துவதை கல்வி வழியாக எளிதாக 





கற்க முடியும்‌. இதெல்லாம்‌ அடிப்படைதான்‌. அடோப்‌ போட்டோஷாப்‌ வகுப்புகளில்‌ ஒருவர்‌ 
ஒரு கருவியை எப்படி பயன்படுத்துவது என கற்கிறார்‌. ஆனால்‌ அதனை எப்படி 
வேண்டுமானாலும்‌ பயன்படுத்தலாம்‌ என மாணவர்‌ பின்னாளில்‌ அறிந்துகொள்ளும்போது 
இதில்‌ வல்லுநராக மாறுவார்‌. 


எப்படி இன்போகிராபி என்றால்‌ தினமலரின்‌ ஆர்‌. கார்த்திகேயன்‌ என்ற கிராபிக்‌ டிசைனர்‌ 
பெயர்‌ பிரபலமானது? அதற்கு காரணம்‌ அவர்‌ ஃபவுண்டன்‌ இங்க்‌, பட்டம்‌ என பணியாற்றிய 
இதழ்களில்‌ தான்‌ கற்ற விஷயங்களைக்‌ கூர்மையாக பயன்படுத்தியதுதான்‌. இதுபோலத்தான்‌ 
குற்றங்களைக்‌ கண்டுபிடிக்க மனிதர்களின்‌ உளவியல்‌, பின்னணி காரணங்களை சரியாக 
ஊகிக்க வேண்டும்‌. இதற்கெல்லாம்‌ அடிப்படையாக குற்றங்களை ஆவணப்படுத்துவதில்‌ 
உங்களுக்கு ஆர்வம்‌ தேவை. அப்படி இல்லாதபோது அதனை படித்திருந்தாலும்‌ கூட தக்க 
நேரத்தில்‌ பயன்படாது. 


39 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


16 
பெண்கள்‌ குற்றங்களை ஆவணப்படுத்துபவராக செயல்பட முடியுமா? 


தகை படட. ரு 





ஏன்‌ முடியாது. செய்யும்‌ 
வேலை என்னவென்று 
ஒருவருக்கு 
தெரிந்துவிட்டால்‌ 
போதுமானது. இதில்‌ 
ஆண்‌, பெண்‌ என 
தனிப்பட்ட விருப்பு 
வெறுப்புகளுக்கு 
இடமில்லை. 
முதலிலேயே 
கூறியதுபோல இது 
குற்றம்‌ தொடர்பான 
வேலை. இங்கு 
தனிப்பட்ட கருத்துகளுக்கு இடமில்லை. குற்றங்களை எப்படி செய்தார்கள்‌ என்பதை 
கவனித்து அடிப்படையான மனிதர்களின்‌ குணங்களை பார்ப்பது முக்கியமானது. 


குற்றவாளிகளுக்கு நெருக்கமாக... 


குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌ சிறைக்கு சென்று குற்றவாளிகளை நேர்காணல்‌ 
செய்பவர்‌. இப்படி பலமுறை அவர்‌ குற்றவாளிகளை சந்தித்ததால்‌, அவர்‌ அவர்களின்‌ 
நண்பராகிவிடுவாரா என்ன? உடனே மயிலை பிரியாணியில்‌ பிரியாணியும்‌, அஸ்மா 
மெஸ்சில்‌ பத்து ரூபாய்‌ பிரிஞ்சியும்‌ சாப்பிட்டு நெருக்கமாகி பீச்சுக்கு கால்நடையாக 
நடந்துசெல்வார்கள்‌ என்று நினைத்துவிடாதீர்கள்‌. அதற்கெல்லாம்‌ வாய்ப்பே இல்லை. 


இருவரும்‌ சந்திக்கும்போது சிறைக்கம்பிகள்‌ இருப்பது போலவே, நேரில்‌ சந்தித்தாலும்‌ 
இடைவெளி இருக்கும்‌. குற்றவாளியின்‌ மனநிலை, அவர்‌ அடுத்து என்ன செய்வார்‌, 
எப்படி யோசிப்பார்‌ என்பது வரையிலான விஷயங்களை குற்றங்களை 
ஆவணப்படுத்துபவர்‌ கண்டுபிடித்திருப்பார்‌. அவ்வளவுதான்‌. 


40 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கொலைகளை எப்படி தடுப்பது? 


நமக்கு நேர்ந்தால்தான்‌ குற்றம்‌. பிறருக்கு நடந்தால்‌ எனக்கென்ன வந்தது என்ற 
மனப்பான்மை நம்‌ சட்டையில்‌ பிடித்த நெருப்பு. நம்மையும்‌ காயப்படுத்துவதோடு, 
பிறரையும்‌ பாதிக்கும்‌. எனவே, உங்கள்‌ ஏரியாவில்‌ வல்லுறவு கொலை சார்ந்த 
சம்பவங்கள்‌ நடந்தால்‌ உடனே காவல்துறையின்‌ அவசர எண்ணை அழைத்து 
சொல்லிவிடுங்கள்‌. அவர்கள்‌ பார்த்துக்கொள்வார்கள்‌. எதையும்‌ தவிர்த்து விட்டு ஓட 
நினைக்காதீர்கள்‌. 


மாணவர்களாக இருந்தாலும்‌ கூட படிப்பதோடு குற்றங்களை தடுக்கும்‌ ஏராளமான 
அமைப்புகள்‌ உள்ளன. அவர்களோடு இணைந்து பணிபுரியலாம்‌. சமூகம்‌ பற்றிய 
புரிந்துணர்வை இந்த விஷயங்கள்‌ இன்னும்‌ ஆழமாக்கும்‌. 


12 


குற்றங்களை ஆவணப்படுத்துதல்‌ 


41 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


குற்றங்களை 
ஆவணப்படுத்துவது என்பது 
கடினமானது. சில வழக்குகள்‌ மிக 
நீண்டு பல ஆண்டுகளாக 
கோப்பில்‌ இருக்கும்‌. 
குற்றவாளிகளை பிடிக்கவே 
முடியாது. 


இதற்கு காரணம்‌, வழக்குகளை 
காவல்துறையினர்‌ சரியானபடி 
இணைத்து பார்க்காததுதான்‌. 
இதன்படி பார்த்தால்‌ முந்நூறு 
பேர்களை கொன்ற 





கொலம்பியாவைச்‌ சேர்ந்த 
பெட்ரோ லோபஸ்‌ முன்னாடி வருவார்‌. கொலைகளை செய்ததில்‌ இவருக்கு தங்கப்‌ 
பதக்கம்தான்‌ தரவேண்டும்‌. இதற்கடுத்து, ஹென்றி லீ லூகாஸ்‌, ஓட்டிஸ்‌ ஆகிய இருவரும்‌ 
இருநூறு பேர்களை கொன்று இரண்டாவது இடத்தில்‌ இருக்கிறார்கள்‌. இவர்களை 
காவல்துறை விசாரித்தபோது, தாங்கள்‌ ஏழு பேர்களை மட்டுமே கொன்றதாக 
சொன்னார்கள்‌. அடித்து கேட்டாலும்‌ அப்படித்தாங்க சார்‌ என்றார்கள்‌. 


ஜெர்மனியைச்‌ சேர்ந்த ப்ரூனோ லுட்கே, ரஷ்யாவைச்‌ சேர்ந்த ஆண்ட்ரேய்‌ சிக்காட்லோ 
முறையே 85, 52 என ஆட்களை போட்டுத்தள்ளியவர்கள்‌. இவர்களுக்கு அடுத்து 
அமெரிக்காவைச்‌ சேர்ந்த ஜெரால்டு ஸ்டானோ வருகிறார்‌. இவர்‌ 41 பேர்களை 
கொன்றார்‌. இவருக்கு அடுத்து தென்‌ ஆப்பிரிக்காவைச்‌ சேர்ந மோசஸ்‌ சிட்கோல்‌ 
என்பவர்‌ 38 பேர்களைக்‌ கொன்றுள்ளார்‌. இவர்களுக்கு அடுத்துதான்‌ கேரி ரிட்ஜ்வே, 
ஜான்‌ வேய்ன்‌ கேசி ஆகியோர்‌ வருகிறார்கள்‌ 


இவர்களை வேகமாக பிடித்திருந்தால்‌ கொலை செய்யப்பட்டவர்களின்‌ எண்ணிக்கையை 
கொஞ்சம்‌ குறைத்திருக்கலாம்‌. வழக்கு விசாரணை முறைகளை சற்று மாற்றி புதுமையாக 
யோசிப்பதை முயலும்போது மாற்றம்‌ நடக்கும்‌. 


வித்தியாசமான கொலைகாரர்‌ 


42 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கீத்‌ ஜெஸ்பர்சன்‌ என்பவர்தான்‌ வித்தியாசமான கொலைகாரர்‌. சிரிச்ச மூஞ்சிக்கார 
கொலைகாரர்‌. இவர்‌ தான்‌ செய்த கொலைகளைப்‌ பற்றி நாட்டிலுள்ள முக்கியமான 
குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்களுக்கு கடிதம்‌ எழுதுவார்‌.அதில்‌ பூனையின்‌ மியாவ்‌ 
என்பதை எழுதி விட்டு தனது கொலைச்சம்பவங்களை எழுதுவார்‌. மேலும்‌, அதில்‌ கீத்‌ 
தனது முகத்தையும்‌ வரைவார்‌. எல்லாமே விளம்பரம்தான்‌ ப்ரோ! 


கவர்ச்சியான கொலைகாரர்‌ 

வேறு யாரை சொல்ல முடியும்‌? டெட்‌ பண்டியை கூறலாம்‌. இவரைப்‌ பார்த்தவர்கள்‌, 
என்ன செய்தார்‌ என்று அறிந்தவர்கள்‌ கூட டெட்டை கவர்ச்சியானவர்‌ என்று 
கூறியிருக்கிறார்கள்‌. 

வசீகரமான கொலைகாரர்‌ 


பால்‌ பெர்னார்டோ, ஹோமோல்கா என்ற ஜோடியை இப்படி கூறலாம்‌. பால்‌ 
பெர்னார்டோ பார்த்தாலே கண்களை எடுக்க முடியாத அழகு கொண்டவர்‌. பிராட்‌ பிட்‌ 








போன்ற சாயல்‌ கொண்டவர்‌. இதனால்தான்‌ இவரைத்‌ தேடி கர்லா ஹோமோல்கா என்ற 
காதலி வந்தார்‌. பிறகு பாலோடு சேர்ந்து நிறைய பள்ளிச்சிறுமிகளை சித்திரவதை செய்து 
கொன்றார்‌. கனடாவில்‌ முக்கியமான கொலைகார ஜோடி இது. 


வசீகரத்தை கொலைகாரர்களிடம்‌ எப்படி எதிர்பார்ப்பது? பெரும்பாலான ஆட்கள்‌ 





மிகவும்‌ சுமாராகவே இருப்பார்கள்‌. குமுதாவைத்‌ தேடும்‌ சுமார்‌ மூஞ்சி குமார்கள்தான்‌. 
இன்னும்‌ சிலர்‌ மிகவும்‌ கொடூரமான சூனியக்காரி லுக்கில்‌ போஸ்‌ கொடுத்து போட்டோ 
எடுத்திருக்கிறார்கள்‌. 


மனிதநேயமில்லாத சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ 


கொலை என்பதை எந்த குற்றவுணர்ச்சியுமே இல்லாமல்தான்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ 
செய்கிறார்கள்‌. இதில்‌ டாப்‌ பொசிஷனை யாருக்கு கொடுப்பது? இந்த வகையில்‌ 
சிறுவர்களை கொல்பவர்களையும்‌, மனித இறைச்சியை சாப்பிடுபவர்களையும்‌ உள்ளே 
கொண்டு வரலாம்‌. ஒருவரைக்‌ கொன்று சாப்பிடுவது என்பதை நிச்சயம்‌ இறுகிய மனது 
கொண்ட ஒருவர்தான்‌ செய்ய முடியும்‌. இதற்கு எடுத்துக்காட்டாக கொலைகார 
ஜோடியைப்‌ பார்ப்போம்‌. 





1970களில்‌ லாரன்ஸ்‌ பிட்டேகர்‌, ராய்‌ நோரிஸ்‌ என்ற இருவரும்‌ இளம்‌ பருவ சிறுமிகளை 
பொய்‌ சொல்லி தங்களது வேனில்‌ கடத்துவார்கள்‌. இவர்களை உள்ளே கொண்டு 


43 


வின்சென்ட்‌ காபோ 


ஆரா பிரஸ்‌ 


வந்ததும்‌ ஆடியோ ரெக்கார்டரை ஆன்‌ செய்து விடுவார்கள்‌. இது அச்சிறுமி வல்லுறவு 
செய்யப்பட்டு உடல்‌ உறுப்புகளை கோடாரியால்‌ வெட்டப்படும்வரை ரெக்கார்டர்‌ 





பதிவுசெய்யும்‌. இந்த கொலைகாரர்களை மனிதநேயமில்லாதவர்கள்‌ என்று உறுதியாக 


கூறலாம்‌. 


18 


மோசமான கொலைகாரர்‌ 





ஜெப்ரி டாமரை இப்படி கூறலாம்‌. 
இவரைப்‌ பார்க்கும்‌ யாரும்‌ கொலைகளை 
இந்தளவு கொடூரமாக செய்திருப்பாரா 
என்று கூறவே முடியாது. ஒருவரைக்‌ 
கொன்று பிறகு அவர்களோடு உடலுறவு 
செய்வது இவரது வழக்கம்‌. கூடுதலாக 
உடல்‌ உறுப்புகளை வெட்டி சாப்பிடுவது, 
அதனை குறிப்பிட்ட வகையில்‌ 
ஜி.வெங்கட்ராம்‌ புகைப்படம்‌ போல 
அழகுபடுத்தி வைப்பது ஆகியவற்றை 
செய்திருக்கிறார்‌. 





44 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


இவருக்கு அடுத்து இன்னொருவரைக்‌ கூறலாம்‌ என்றால்‌ நேராக ஜப்பானுக்கு போக 
வேண்டும்‌. அங்கு வாழ்ந்த இசெய்‌ சகவா முக்கியமான கொலைகாரர்‌. இவர்‌ பிரெஞ்சு 
பெண்ணை கொலை செய்து அவரது முழு உடலையும்‌ மெல்ல உணவாக்கி சாப்பிட்டார்‌. 
பிறகு சாப்பிட்ட அனுபவத்தை நூலாக எழுதி மக்களுக்கு கொடுத்தார்‌. எதற்கு.. யான்‌ 
பெற்ற இன்பத்தை... அதேதான்‌. இதற்காக அரசு இவருக்கு இரண்டு ஆண்டுகள்‌ சிறை 
தண்டனை கொடுத்தது. வெளியே வந்தவர்‌ ஏதாவது குற்றங்கள்‌ செய்தாரா என்பது 
தெரியவில்லை. 





வெறுக்க கூடிய கொலைகாரர்‌ 


கார்ல்‌ பன்ஸ்ராம்‌. இவர்‌ “நான்‌ கொலை செய்ய நினைப்பவர்களை கொல்வதுதான்‌ 
திருப்தி தருகிறது. ஒட்டுமொத்த மனித இனத்தையே நான்‌ வெறுக்கிறேன்‌. கொள்ளை, 
கொலை, அழிப்பது, கொல்வது என்பதை நான்‌ செய்ய நினைக்கிறேன்‌. நான்‌ எத்தனை 
நாட்கள்‌ வாழ்கிறேனோ அத்தனை நாட்களும்‌ இதனை செய்வேன்‌” என்று பேட்டி 
தட்டினார்‌. 

ஆயிரக்கணக்கான கொள்ளைகள்‌, வழிப்பறிகள்‌, 21 கொலைகளை செய்தவர்‌ இந்த 
மகான்‌. 


வினோதமான கொலைகாரர்‌ 


எட்‌ கெய்ன்‌ என்பவர்‌ இந்த வகையில்‌ முதலிடம்‌ பெறுகிறார்‌. இவரைப்‌ பொறுத்தவரை 
பழங்குடிகளின்‌ பழக்கத்தை பின்பற்றுகிற ஆள்‌. பழங்குடி இனத்தில்‌ குறிப்பிட்ட 
விலங்கை வேட்டையாடினால்‌ அதில்‌ எந்த பாகத்தையும்‌ ச்சே வேண்டாம்‌ என்று தூக்கி 
எறிய மாட்டார்கள்‌. 





எட்‌ கெய்னும்‌ அப்படித்தான்‌. இவர்‌ பெண்களை கொன்று தின்பார்‌. பிறகு உடல்‌ 
உறுப்புகளை எடுத்து இரவும்‌ பகலும்‌ உழைத்து அதனை சமையல்‌ பாத்திரங்களாக 
மாற்றுவார்‌. அல்லது வீட்டில்‌ அலங்காரப்‌ பொருட்களாக உருவாக்கிக்கொள்வார்‌. அந்த 
வகையில்‌ மனித உடல்‌ உறுப்புகளை இன்டீரியர்‌ பொருட்களாக மாற்றிய சாதனையாளர்‌ 
எட்கெய்ன்தான்‌. 


45 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


13 


கொலைகாரர்களை காதலிக்கும்‌ பெண்கள்‌! 


கொலையை சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ தானாகவே 
நிறுத்த வாய்ப்பு குறைவு. ஒருமுறை 
கொலைகளை கற்பனை செய்து செய்யத்‌ 
தொடங்கினால்‌ அதனை நிறுத்துவது கடினம்‌. 
கொலையாளிகளுக்கு உடல்நலக்குறைவு, 
சிறைக்கு செல்வது, வாய்ப்பு கிடைக்காத து என 
சில காரணங்கள்‌ மட்டுமே கொலைகளை கடுத்து 


நிறுத்த முடியும்‌. 


கொலைகளை செய்வதில்‌ நிறைய பிரச்னைகள்‌ 
உள்ளன. கொலைகளை திட்டமிட்டு செய்துவிட்டு 


தடயங்களை அழிக்க வேண்டும்‌. வல்லுறவு 
செய்து பெண்களை உயிரோடு விடுவதிலும்‌ 


சிக்கல்‌ உள்ளது. அவர்‌ எங்காவது சென்று 





உண்மையைச்‌ சொன்னால்‌ உப்புக்கண்டம்‌ 


போட்டுவிடுவார்களே! 


இதனால்தான்‌ பெரும்பாலும்‌ வல்லுறவு செய்த பெண்களை கொன்றுவிட்டு 
சென்றுவிடுகிறார்கள்‌. நம்மைப்‌ பற்றி புகார்‌ கொடுத்துவிடுவாளோ என்று எவ்வளவு நேரம்‌ 
பயத்திலேயே வாழ்வது மோசமானதுதானே, சொல்லுங்கள்‌. இதனையும்‌ சீரியல்‌ கொலைகார 
ர்கள்‌ யோசிக்கிறார்கள்‌. இப்படி ஐன்ஸ்டீன்‌ அளவுக்கு யோசிக்கும்போது கொலையின்‌ 
இடைவெளி கூடலாம்‌. 


கொலைகாரர்கள்‌ மீது வரும்‌ காதல்‌ 


உலகமே வெறுக்கும்‌ ஆண்களைக்‌ கூட சில பெண்களுக்கு பிடித்துவிடுகிறது. எப்படி என்று 
பலருக்கும்‌ தெரியாது. ஆனால்‌ எனக்கு அவனைப்‌ பிடித்திருக்கிறது என்று சொல்லி பத்து 


உடலை மிகச்சரியாக மறைத்து வைக்க வேண்டும்‌. 


46 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


விரல்களை நீட்டி விரலுக்கொரு காரணங்களை பெண்களால்‌ சொல்ல முடியும்‌. 


சந்தோஷ்‌ சுப்ரமணியம்‌ படத்தில்‌ வரும்‌ ஜெனிலியா போல அப்பாவியாக இருக்கும்‌ பெண்கள்‌ 
முதலிடத்தைப்‌ பிடிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ சிறுவயதில்‌ சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு ஏற்பட்ட 
பாதிப்புதான்‌ அவர்களை மாற்றியிருக்கிறது என நினைப்பார்கள்‌. 


தங்களது கொலைகார காதலர்கள்‌ அடித்து உதைத்தாலும்‌ கூட அழுதுகொண்டே கிலோ 
கணக்கில்‌ அவர்களை காதலிப்பார்கள்‌. சிறையில்‌ இருந்தபடியே மணந்துகொண்டாலும்‌ 
உணர்ச்சிரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்த பெண்கள்‌ சுரண்டப்படும்‌ வாய்ப்பு அதிகம்‌. 
அதை இவர்களுக்கு எடுத்து சொன்னாலும்‌ கூட புரிந்துகொள்ளும்‌ வாய்ப்பு குறைவு. நான்‌ 
அவனை மாத்துவேன்‌ என்று மாறாமல்‌ இருப்பார்கள்‌. கர்மா அவ்வளவுதான்‌ என நாம்‌ அடுத்த 
வேலையைப்‌ பார்க்க போய்‌ விடலாம்‌. 


இரண்டாவது வகை பெண்களைப்‌ பொறுத்தவரை உலகம்‌ நம்மை உற்றுப்பார்க்கணும்‌ என்று 
நினைப்பார்கள்‌. எனவே, சீரியல்‌ கொலைகாரரை காதலிப்பார்கள்‌. கடிதம்‌ கூட எழுதுவார்கள்‌. 
எனது தோழி ரேஸ்வீரரை காதலிக்கிறாளா, நான்‌ சீரியல்‌ கொலைகாரனை காதலிக்கிறேன்‌ என்று 
சொல்லி பீதியைக்‌ கிளப்புவார்கள்‌. இதன்மூலம்‌ கிடைக்கும்‌ எதிர்மறையான விளம்பரங்களை 
கூட கையில்‌ குல்பி ஐஸைக்‌ கொடுத்தது போல சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள்‌. 


மூன்றாவது பெண்கள்‌, சீரியல்‌ கொலைகார ர்களைப்‌ போலவே மனங்களைக்‌ கொண்டவர்கள்‌. 
அதாவது இவர்களும்‌ சைக்கோதான்‌. டிசி காமிக்ஸில்‌ ஜோக்கரை காதலிக்கும்‌ 
பெண்போலத்தான்‌. கொலைகாரர்களைப்‌ பற்றிய அனைத்து விஷயங்களையும்‌ 


தெரிந்துகொள்வார்கள்‌. 


பிறகு அவர்‌ இறந்தபிறகு அவரைப்‌ பற்றியும்‌, கொலைகளைப்‌ பற்றியும்‌ வாந்தி எடுக்கும்‌ 
அளவுக்கு துல்லியமாக தகவல்களை தொகுத்து நூலாக்குவார்கள்‌. இதுதான்‌ அவர்களை 
பிரபலமாக்குகிறது. பிறகு அடுத்த சீரியல்‌ கொலைகாரருடன்‌ காதல்‌ உறவு கொண்டு அவர்கள்‌ 
செய்த கொலைகளைப்‌ பற்றிய தகவல்களை சேகரிப்பார்கள்‌..... இது இப்படியே லென்த்தாக 
சென்றுகொண்டே இருக்கும்‌. 


47 


வின்சென்ட்‌ காபோ 


20 


குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌ கொல்லப்படுவாரா? 





ஆரா பிரஸ்‌ 


ஆங்கில திரைப்படங்களில்‌ 
இப்படி காட்டுவார்கள்‌. ஆனால்‌ 
உண்மையில்‌ குற்றங்களை 


48 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


ஆவணப்படுத்துபவர்‌ நூலகத்தில்‌ இருப்பார்‌. அல்லது காவல்‌ நிலையத்தில்‌ குற்றம்‌ பற்றிய 
புகைப்படங்களை ஆய்வு செய்துகொண்டிருப்பார்‌. அதிகபட்சமாக சிறை சென்று சிலரை 
நேர்காணல்‌ செய்துகொண்டிருப்பார்‌. பொதுவாக கொலை செய்த இடத்திற்கு சென்று 
விசாரிப்பது காவல்துறையினரின்‌ வேலை. அங்கு வேறுவழியில்லாமல்‌ செல்லவேண்டிய 
நிலையில்தான்‌ குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌ செல்வார்‌. 


தான்‌ திட்டமிட்டபடி கொலைகளை நம்பிக்கையுடன்‌ செய்துகொண்டிருக்கும்‌ சீரியல்‌ 
கொலைகாரர்‌, காவல்துறையின்‌ தொடர்பு கொண்டவரை கொல்வது அரிது. தேவையில்லாமல்‌ 
எதற்கு மாட்டிக்கொள்ள அவர்‌ நினைக்கவேண்டும்‌? 

குற்றங்களை செய்யும்‌ மனம்‌ 

குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌, பல்லாண்டுகளாக இதுதொடர்பான ஆய்வில்‌ இருப்பவர்‌. 
யாராக இருந்தாலும்‌ கொலையைப்‌ பார்த்தவுடனே சற்று மனம்‌ அதிர்ச்சியடையவே செய்யும்‌. 
ஆனால்‌ பிறருக்கு ஏற்படும்‌ அதிர்ச்சியை அவர்கள்‌ கட்டுப்பாட்டில்‌ வைத்திருப்பார்கள்‌. 
இதனால்‌ கொலையைப்‌ பார்த்தவுடனே கொலையாளியை எப்படி கண்டுபிடிப்பது என 





அவர்கள்‌ யோசிப்பார்கள்‌. தடயங்களை சேகரிப்பார்கள்‌. அதுதான்‌ பிறருக்கும்‌ அவர்களுக்கும்‌ 
வித்தியாசம்‌. 


குற்றவாளி போலவே யோசிப்பது அவர்களை பிடிக்க உதவும்‌. இதனால்‌ குற்றவாளியைப்‌ 
போலவே காவல்துறையினர்‌ அல்லது குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌ ஆகிவிட்டார்‌ என்று 
எப்படி கூறமுடியும்‌. இதற்கான வாய்ப்புகள்‌ குறைவு. 


மனநிலை பாதிப்பு 





கண்டிப்பாக ஏற்படும்‌. குற்றங்களையே பார்த்து பழகுபவர்களுக்கு உண்மையான உலகில்‌ 
மனிதர்களை நம்புவதே கடினமாக வே இருக்கும்‌. இதற்காக மனம்‌ உடைந்து போய்வி। 





அவசியமில்லை. எங்காவது சுற்றுலா சென்று விட்டு வந்தால்‌ போதுமானது. நமக்கு பிடித்த 
நேர்மறையான நண்பர்களுடன்‌ பேசலாம்‌. எங்காவது பயணிக்கலாம்‌. 


குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌, தனது மனநிலை சிலசமயம்‌ சீரியல்‌ கொலைகாரர்களுடன்‌ 
இணைவதாக தோன்றும்போது உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வது அவசியம்‌. 
அப்படி தோன்றும்போதே அந்த சிந்தனைக்கயிறை அறுத்துவிட்டு வேறு விஷயங்களை 
யோசிக்கவேண்டும்‌. செய்யவேண்டும்‌. பிடிஎஸ்டி என்று சொல்லுவார்கள்‌. போர்‌ முடிந்தபிறகு 
அல்லது மோசமான சம்பவம்‌ நடந்தபிறகு ஒருவரின்‌ மனநிலை விரக்தியடைந்ததாக அப்செட்‌ 
ஆனதுபோல இருக்கும்‌. இதனை ஒருவர்‌ உணர்ந்தால்‌ அதிலிருந்து தன்னை 
விடுவித்துக்கொள்ள ஆலோசகரை நாடவேண்டும்‌. 


கனவு 


பகலில்‌ கொடூரமாக நடத்தப்பட்ட கொலைகளைப்‌ பார்க்கும்‌ ஒருவருக்கு இரவில்‌ எப்படி 
தூக்கம்‌ வருகிறது என கேள்விகள்‌ வருகின்றன. வேலைகளில்‌ எப்போதும்‌ தனிப்பட்ட 


49 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


உணர்ச்சிகள்‌ வெளிப்படக்கூடாது என கவனமாக ஒருவர்‌ இருக்கும்போது எந்த பிரச்னையும்‌ 
இல்லை. குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌ கொலைகளை புகைப்படங்களாக பார்த்தபடி 
ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறார்‌. அதனை அவர்‌ தனது வேலையாக நினைத்தே செய்கிறார்‌. 
பல்லாண்டுகளாக இதனை செய்து வருவதால்‌ கனவுகளில்‌ இதுபோன்ற படங்கள்‌ வருவது 
குறைவாகவே இருக்கும்‌. 


21 


நான்‌ மகான்‌ அல்ல! 


கொலைகளை செய்தவர்களை கூட்டிச்சென்று எப்படி 
செய்தார்கள்‌ சென்று செய்துகாட்ட வைப்பது 
காவல்துறையின்‌ முக்கியமான பணி. குழப்பமான 
கொலை வழக்குகளில்‌ இந்த நடைமுறையை 
பின்பற்றுகிறார்கள்‌. ஆனால்‌ இந்த முறையை 
அனைத்து கொலைகாரர்களிடம்‌ செயல்படுத்த 
முடியாது. சீரியல்‌ கொலைகாரர்கள்‌, கொலைகளை 
பற்றி சொல்லுவார்கள்‌. 


உண்மைதான்‌. ஆனால்‌ தங்களது மனதிலுள்ள 
ஃபேன்டசி விஷயங்களையும்‌ சேர்த்து 
சொல்லுவார்கள்‌. இதனால்‌ அது உண்மையா, கனவா 
என்று கூட குழப்பமாகும்‌ அபாயம்‌ உள்ளது. ஏன்‌ 
இப்படி நடக்கிறது. கொலைகளை பலமுறை தங்கள்‌ 
மனதிலேயே அவர்கள்‌ செய்து பார்த்து 





ரெடியாகிறார்கள்‌. இதனால்‌ நேரடியாக அதனை 
செய்யும்போதுகூட இல்லாத தகவல்களை 


விசாரணையில்‌ கூறுவார்கள்‌. 


ஸ்டான்லி குப்ரிக்கின்‌ கிளாக்வொர்க்‌ ஆரஞ்ச்‌ படத்தில்‌ வரும்‌ அலெக்ஸ்‌ எனும்‌ சைக்கோபாத்‌ 
பாத்திரம்‌ முக்கியமானது. அதனை சரிவர பலரும்‌ புரிந்துகொள்ளாமல்‌ இதேபோல வன்முறை 
அதிகமாக இருக்கிறது. இயல்பாக பாத்திரம்‌ அமையவில்லை என்றார்கள்‌. சரிதான்‌. நாம்‌ 
பார்ப்பது அந்த பாத்திரம்‌ சொல்லும்‌ தனது கோணத்திலான கதையை என்பதை 
மறந்துவிடக்கூடாது. 


50 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


விசாரணையில்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ பேசுவதுதான்‌ அவர்களது ஒரே இறுதி வாக்குமூலம்‌. 
அதில்‌ அவர்கள்‌ பேசுவதை வைத்துத்தான்‌ அவர்களுக்கு தண்டனை கிடைப்பது எந்தளவு 
என்பதை தீர்மானிப்பார்கள்‌. இதனால்‌ சொல்லும்‌ கொலைக்கதைகளில்‌ சற்றே டிவிஸ்டுகளை 
செய்து சொல்லுவார்கள்‌. அப்போதுதான்‌ அவர்களை நல்லவர்களாக பிறருக்கு காட்ட முடியும்‌. 
எனவே தயவு தாட்சயணமின்றி இதனை செய்வார்கள்‌. 

இதற்கும்‌ மேல்‌ ஏன்‌ இப்படி செய்தாய்‌ என்று கேட்டால்‌? இங்கு யார்‌ நல்லவர்கள்‌? என்னை 


சிறுவயதில்‌ எப்படி கொடுமைப்படுத்தினார்கள்‌. அதனால்தான்‌ நான்‌ இப்படி மாறிவிட்டேன்‌. 
இங்கு யாரைப்‌ பார்த்தும்‌ நான்‌ வெட்கப்படமாட்டேன்‌. குற்றவுணர்வு கொள்ள மாட்டேன்‌ என 








பிஸினஸ்மேன்‌ படத்தின்‌ மகேஷ்பாபு போல பேசி விறைப்பாக நடந்துகொள்வார்கள்‌. 
சிறை வாழ்க்கை 

சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ என்றில்லை. கேமரா கண்காணிப்பு. தாக்குதல்‌ நடத்தினால்‌ பிரம்படி, 
நேரத்திற்கு சோறு, தினசரி வருகைப்பதிவு என கட்டுப்பாடாக இருக்கும்‌ சிறையில்‌ யாராக 
இருந்தாலும்‌ ஒடுங்கிவிடுவார்கள்‌. 

சிறையைப்‌ பொறுத்தவரை அங்கு சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு எந்த வாய்ப்பும்‌ இல்லை. 
அதாவது, இங்கு வாய்ப்பு என்பது கொலை செய்வதற்கானது. எனவே, அமைதியாக 
இருப்பார்கள்‌. அங்கேயே தங்களது கொடூர கற்பனைக்கு ஏற்றபடி நண்பர்கள்‌ இருந்தால்‌ 
அவர்களை சந்திப்பார்கள்‌. தங்களது கொடூர கற்பனைக்கு பூஸ்ட்‌ கொடுத்து கொள்வார்கள்‌. 
நல்ல பையன்களாக நடித்து அனைவரையும்‌ நம்ப வைப்பார்கள்‌. இதெல்லாம்‌ அவர்கள்‌ 
வெளியே வரும்வரைதான்‌. வந்தபிறகு நான்‌ மகான்‌ அல்ல என்று கத்தியை கையில்‌ 
எடுத்துவிடுவார்கள்‌. 


22 


எழுத்தாளர்களாகும்‌ கொலைகாரர்கள்‌ 


| ர! Tf TE டி 
TA ழ்‌ 





வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


சீரியல்‌ கொலைகார ர்கள்‌ பற்றி நிறைய பேசிவிட்டோம்‌. இப்போது குற்றவுணர்ச்சி பற்றி 
கேட்டால்‌ என்ன சொல்வது? குற்றவுணர்ச்சி என்பதெல்லாம்‌ அவர்களின்‌ மூளையில்‌ 





தேய்ந்துபோயிருக்கும்‌. காவல்துறையில்‌ பிடிபட்டு தூக்கு தண்டனை கொடுக்கும்போது 
மட்டுமே இனிமேல்‌ கொலைகள்‌ செய்ய முடியாது என கர்த்தரே, பாலாஜி, அல்லா என 
அலறுவார்கள்‌. ஆனால்‌ சாட்சிகள்‌ கான்க்ரீட்டாக இருந்தால்‌ என்ன செய்வது? உறுதியாக 
சாவுதான்‌. 





மன்னிப்பு கூட கேட்கமாட்டார்களா என்றால்‌ அதுவும்‌ கூட கிடையாதுதான்‌. அவர்கள்‌ 
மன்னிப்பு கேட்பதே இன்னும்‌ கொடூரமாக இருக்கும்‌. உங்கள்‌ மகள்‌ இறக்கும்போது 
வலியாலும்‌, பயத்தாலும்‌ கத்தியது எனக்கு வேடிக்கையாக இருந்தது என சொல்லி மன்னிப்பு 


கேட்பார்கள்‌. இதனை நீங்கள்‌ மன்னிப்பாக ஏற்பீர்களா? 


குற்றங்களை அரசு தரப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்து விடுவார்கள்‌. அந்தளவில்‌ 


சிறைக்கு சென்றாலும்‌ கூட நான்தான்‌ அதனை செய்தேன்‌ என்று ஏற்கமாட்டார்கள்‌. அதனை 


கடவுள்‌ வந்து கட்டளையாக செய்யச்‌ சொன்னார்‌ என புருடா விட்டு எரிச்சலை கிளப்புவார்கள்‌. 


இதெல்லாம்‌ சிறையிலிருந்து விடுதலை செய்துவிடுவார்கள்‌ என்ற நம்பிக்கையில்‌ 


பேசுவதுதான்‌. 


புத்தக எழுத்தாளர்‌ 


குற்றவாளிகள்‌ புத்தகம்‌ எழுதி என்ன சாகித்திய அகாதெமி அல்லது புக்கர்‌ பரிசா 
வெல்லப்போகிறார்கள்‌. எல்லாம்‌ புகழுக்கும்‌, பெருமைக்கும்தான்‌. 


நாட்டை உருவாக்குபவர்கள்‌ புத்தகம்‌ எழுதினால்‌ படிக்க ஆட்கள்‌ இருப்பது போலவே, 
நாட்டை மெல்ல கரையானாக அரிக்கும்‌ ஆட்களும்‌ கூட நூல்களை எழுதி காகிதத்தையும்‌, 
படிக்கும்‌ மனதையும்‌ கெடுக்கிறார்கள்‌. 


சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை நூல்களை எழுதுவது புகழ்பெறவும்‌, 
தண்டனையிலிருந்து தப்பிக்கவும்‌, மக்களிடையே செல்வாக்கு பெறவும்தான்‌. மேற்கு 
நாடுகளில்‌ சீரியல்‌ கொலைகார ர்கள்‌ டிவிகளில்‌ நிறைய பேட்டிகளை தட்டி விட்டிருக்கிறார்கள்‌. 
விகடனின்‌ சுதர்சன்‌ காந்தி போல அர்த்தமே இல்லாத கேள்விகளைக்‌ கேட்டு இவர்களுக்கு 
கெத்து பில்டப்‌ கொடுத்து பிரபலமாக்குபவர்கள்‌ அங்கு நிறையப்‌ பேர்‌ உண்டு. 

தான்‌ இறந்தாலும்‌ தனது கற்பனைகள்‌, சித்திரவதை முறைகள்‌, சிந்தனைகள்‌, கருத்துகள்‌ வாழ 
வேண்டுமென்று பலரும்‌ நினைப்பார்கள்‌. அதை செயல்படுத்த சிறந்த வழி நூல்களை 
எழுதுவதுதான்‌. சீரியல்‌ கொலைகாரர்களும்‌ இந்த வழியைத்தான்‌ கடை பிடிக்கிறார்கள்‌. 


52 


வின்சென்ட்‌ காபோ 


23 


குற்றங்களை ஆவணப்படுத்துதல்‌ 





செய்யவேண்டும்‌. 


ஆரா பிரஸ்‌ 


காவல்துறை குழு, சிறந்த குழுவை 
கொண்டிருக்கவேண்டியது 
அவசியம்‌. அதாவது, விருப்பு 
வெறுப்பு ஈகோ இல்லாமல்‌ கொலை 
நடந்த இடத்தில்‌ உள்ள 
விஷயங்களை காரண காரியத்தோடு 





ஆராயும்‌ தன்மை தேவை. 
அப்போதுதான்‌ அவர்கள்‌ 
குற்றங்களை ஆவணப்படுத்துவர்‌ 
சொல்லும்‌ தகவல்களை சரியாக 
உள்வாங்கி வேலை 


குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌ பல்வேறு தகவல்களை சேகரிப்பார்‌. அவற்றில்‌ 





காவல்துறைக்கு எது பயன்படுமோ அதை மட்டுமே அவர்களுக்கு கோப்பாக எழுதி 


கொடுப்பார்‌. அதை வைத்து உடனே குற்றவாளியை பிடித்து வந்துவிட முடியாது. 


காவல்குழு துடிப்பான ஆட்களை கொண்டிருந்தால்‌ குற்றவாளியை செவுளிலேயே போட்டு 


இழுத்து வந்துவிட முடியும்‌. குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌, கொலை, கொலைக்கான 


53 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


காரண காரியங்கள்‌ ஆகியவற்றை வைத்து விசாரணைக்கு உதவும்படியான விஷயங்களை 
தொகுத்து வைத்திருப்பவர்‌ என்று கூறலாம்‌.அவர்‌ சொன்ன தகவல்களை வைத்துக்கொண்டே 
உடனே குற்றவாளியின்‌ வீடு தேடி போலீஸ்‌ பேட்ரோல்‌ காரை அனுப்பி வைக்க முடியாது 
என்பதை நீங்கள்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. 


குற்ற ஆவணப்படுத்தல்‌ வல்லுநருக்கும்‌ காவல்துறையினருக்குமான வேறுபாடு 


இன்ஸ்பெக்டர்‌, குற்றங்களை ஆவணப்படுத்தி வைப்பதில்‌ வல்லுநராக இருக்கலாம்‌. அது 
நல்லதுதான்‌. ஆனால்‌ அனைத்து இன்ஸ்பெக்டர்களும்‌ இதுபோலவே திறமை 
கொண்டவர்களாக இருப்பதில்லை. இதற்கு பல காரணங்கள்‌ இருக்கலாம்‌. கொலை, 
கொலைக்கான காரணம்‌, பாதிக்கப்பட்டவர்கள்‌, கொலை நடந்த முறை, கொலை செய்தவரின்‌ 
மனம்‌ என பல விஷயங்களையும்‌ பல கோணங்களில்‌ ஆராயும்‌ ஒருவர்தான்‌ குற்றத்தை 
கண்டுபிடிக்க முடியும்‌. 


குற்றங்களை ஆவணப்படுத்துபவர்‌ என்பவர்‌ விசாரணைக்குழுவில்‌ தற்காலிகமான நபர்தான்‌. 


இவர்‌ கொலை விசாரணையின்போது இன்ஸ்பெக்டருக்கு, பல்வேறு விஷயங்களை 
கவனிக்கவேண்டும்‌ என அறிவுறுத்துவார்‌. இதனை ஒருவர்‌ பயிற்சி செய்தாலே குற்றங்களை 
அதன்‌ பின்னணியோடு புரிந்துகொள்ள முடியும்‌. 


54 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


24 


சாட்சிகளின்‌ பிழை 


சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை 
சாட்சிகள்‌ அதிகளவு பயன்பாடு கொண்டவர்கள்‌ 
கிடையாது. யாராவது இதுபோன்ற லாரியைப்‌ 
பார்த்தீர்களா என போலீசார்‌ கொலைகாரர்‌ ஒட்டி 
வந்த வண்டியைப்‌ பற்றி கேட்பார்கள்‌. அதற்கு 
நூறுக்கும்‌ மேற்பட்ட அழைப்புகள்‌ வந்தாலும்‌ 
அத்தனையும்‌ ஒன்றுபோல இருக்கும்‌. 


வண்டியைப்‌ பார்த்தேன்‌ சார்‌. ரிவார்டு எப்போ 
கொடுப்பீங்க என்றுதான்‌ இருக்கும்‌. எப்படி ஒரே 
நேரத்தில்‌ இத்தனை பேர்‌ லாரியைப்‌ 
பார்த்திருப்பார்கள்‌ என்ற லாஜிக்‌ கேள்வியைக்‌ 
கேட்டால்‌ அனைத்து விஷயங்களும்‌ அடிபட்டு 
போய்விடும்‌. 


மேலும்‌ கொலைகாரர்களைப்‌ பற்றிய 
தகவல்களைக்‌ கொடுக்க சொன்னால்‌, இதுபோல 
இப்படித்தான்‌ இருந்திருக்கும்‌ என 
குத்துமதிப்பான விஷயங்களைச்‌ 
சொல்லுவார்கள்‌. இதை வைத்து என்ன 
செய்வது? தினத்தந்தி செய்தியாளர்களுக்கு குறிப்புகளை கொடுத்து கட்டுரை எழுத 


வைக்கலாம்‌. அவ்வளவுதான்‌. 





உளவியல்‌ சக்தி 


55 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


தம்மண்ண செட்டியார்‌ எழுதிய புத்தகத்தை கண்கள்‌ சிவக்க படித்தவர்‌ வேண்டுமானால்‌ கீழ்‌ 
வரும்‌ விஷயத்தை நம்பலாம்‌. வேறு யாரும்‌ நம்ப மாட்டார்கள்‌. உளவியல்‌ சக்தி 
கொண்டவர்களை காவல்துறை சில சமயங்களில்‌ பயன்படுத்துகிறது. இவர்கள்‌ கொலை நடந்த 
இடத்தைப்‌ பார்த்து அமிதா பா என மந்திரத்தை சொல்லி கண்களை மூடி எப்படி கொலை 
செய்யப்பட்டது. கொலைகாரன்‌ எப்படி என்பதையெல்லாம்‌ கூறுவார்‌. 


அதை வைத்து காவல்துறை கொலைகாரர்களை தேடும்‌. ஆனால்‌ இதில்‌ பெரிய வெற்றி 
இதுவரை கிடைக்கவில்லை. இவர்கள்‌ பெரும்பாலும்‌ குறிப்பிட்ட கொலை நடக்கிறது என்றால்‌, 
அதில்‌ நாம்‌ இல்லை என்று கூற முடியாதபடி பதிலை தயாரித்து பேசுவார்கள்‌. காவல்துறை 
இவர்களை பயன்படுத்த இவர்கள்‌ இலவசமாக கிடைக்கிறார்கள்‌ என்பதே காரணம்‌. மற்றபடி 
வேறு ஒன்றும்‌ இல்லை. எல்லோருக்குமே அமானுஷ்ய விஷயங்களில்‌ சற்று ஆர்வம்‌ 
இருக்கும்‌. அதன்படி உலகிலுள்ள நாடுகளில்‌ காவல்துறை உளவியல்‌ சக்தி என்னிடம்‌ அதிகம்‌ 
என்று கூறுபவர்களை பயன்படுத்திக்கொள்கிறது. 


௮ 


நீதி கிடைக்குமா? 


தனிப்பட்டவருக்கு, சமூகத்திற்கு என நீதி 





வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கிடைக்க கொலை வழக்குகளில்‌ தாமதமாகும்‌. குறிப்பிட்ட வழக்குக்கு என சில மாதங்களை 
ஒதுக்கி வேலை செய்வார்கள்‌. மற்றபடி ஏராளமான வழக்குகள்‌, குற்றங்கள்‌ நகரத்தில்‌ 
நடக்கும்போது குறிப்பிட்ட வழக்கில்‌ மட்டும்‌ கவனம்‌ செலுத்துவது என்பது கடினம்‌. பா.ரா 
சொல்வது போல அந்த நேரத்தில்‌ அந்த வழக்கு என பழகினால்‌, பல்வேறு வழக்குகளைக்‌ கூட 
இன்ஸ்பெக்டர்‌ கையாள முடியும்‌. ஆனால்‌ இவற்றில்‌' குற்றங்களை நிரூபிப்பது மிகவும்‌ 
கடினம்‌. சாட்சிகள்‌ பிறழ்வு , சாட்சிகளே இல்லாமல்‌ இருப்பது, ஆதாரங்கள்‌ அழிவது, பல்வேறு 
வழக்குகளை இணைத்து பார்க்காமல்‌ வழக்குகளை பதிவது என நிறைய பிரச்னைகள்‌ உள்ளன. 


குற்றவாளியைப்‌ பற்றிய தடயங்கள்‌ 


1940-1956 ஆம்‌ ஆண்டு காலகட்டத்தில்‌ நியூயார்க்‌ நகரத்தில்‌ வெடிகுண்டு பீதி நிலவியது. 
அங்கு தி மேட்‌ பாமர்‌ என்ற மர்ம நபர்‌, மரப்பெட்டியில்‌ குண்டுகளை நிரப்பி கூடவே குறிப்பு 
ஒன்றையும்‌ எழுதி வைத்துவிட்டு சென்றிருந்தார்‌. 


காவல்துறை வேகமாக செயல்பட்டு குண்டுகளை வெடிப்பதற்கு முன்பே கையகப்படுத்தியது. 
குறிப்பில்‌ கான்‌ எடிசன்‌ க்ரூக்ஸ்‌ இது உனக்காகவே என்று எழுதியிருந்தது. இதில்‌ ஒரு குண்டு 
வெடித்து ஆறு பேர்‌ காயம்பட்டனர்‌. இதனால்‌ ஊடகங்கள்‌ மூலமாக மக்கள்‌ கருத்து உச்சம்‌ 
பெற்றது. குண்டு வைத்த குற்றவாளியை பிடித்தே ஆக வேண்டும்‌ என கோஷம்‌ போடத்‌ 
தொடங்கினர்‌. 


காவல்துறை இதற்கென தனி உளவியலாளர்‌ ஒருவரை, பணிக்காக அழைத்தது. அவரும்‌ 
பல்வேறு தடயங்களைப்‌ பார்த்துவிட்டு குற்றவாளி மத்திய வயது கொண்டவர்‌ எடிசன்‌ 
கம்பெனியில்‌ வேலைபார்த்த முன்னாள்‌ பணியாளராக இருக்கலாம்‌. ஏன்‌, அவர்‌ இப்படிதான்‌ 
உடை அணிவார்‌ என்ற வரையில்‌ தகவல்களை சொன்னார்‌. 


அவர்பெயர்தான்‌ டாக்டர்‌ ஜேம்ஸ்‌ ஏ ப்ரஸ்ஸல்‌. இவர்‌ குற்றவாளிகளைப்‌ பற்றிய தகவல்களை 
ஆவணப்படுத்திய முதல்வர்‌. போலீசார்‌ இதை வைத்து ஜார்ஜ்‌ மெடெஸ்கி என்பவரை 
பாத்ரூமிலேயே மடக்கி பிடித்து கைது செய்தது. அதிரடி காட்டி கைது செய்தாலும்‌ ஆடை 
இல்லாமல்‌ இருந்த அவர்‌ உடை அணியக்கூட நேரம்‌ கொடுத்தது. 


குற்றவாளி எழுதி வைத்திருந்த குறிப்பு, அவர்‌ அமெரிக்கர்‌ அல்ல என்பதை அடையாளம்‌ 
காட்டியது. அவர்‌ வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு குடியேறியவர்‌. வெடிகுண்டுகளைச்‌ 
செய்ய, குண்டு செய்ய 101 வழிகள்‌ என்ற நூலை மணிமேகலை பிரசுரத்தில்‌ வாங்கி 
படிக்கலாம்‌ என யோசிக்கும்‌ அளவுக்கு மூளைக்காரர்‌. 


சுயமாக கற்றால்‌ மட்டும்தான்‌ இப்படியெல்லாம்‌ விதவிதமாக யோசிக்க முடியும்‌. வேற்று 
நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு குடியேறி வந்தவர்‌, எங்கு வசிப்பார்கள்‌ என ப்ரூஸ்ஸ்ல்‌ 
கண்டுபிடித்தார்‌. 


குற்றவாளி, எப்போதும்‌ அணியும்‌ டபுள்‌ பிரெஸ்டட்‌ சூட்‌ என்பது அன்று வசதியானவர்கள்‌ 





அணியும்‌ உடையாக இருந்தது. அதாவது ஒரு ஜென்டில்மேனுக்கான உடை. மெடெஸ்கி 


57 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


எங்கே தங்கியிருப்பார்‌ என்று தெரிந்தாலும்‌ அவர்‌ தனது சகோதரிகளுடன்‌ தங்கியிருப்பார்‌ 
என்று மருத்துவர்‌ கூறினார்‌. ஏன்‌? செலவுகளைக்‌ குறைக்கத்தான்‌. 


26 


ஒரு கொலையை சீரியல்‌ கொலைகாரர்‌ செய்துள்ளார்‌ என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? 


கிரைம்‌ சீன்‌ 
இன்வெஸ்டிகேஷன்‌..... 
மூளையைக்‌ கொஞ்சம்‌ யூஸ்‌ 
பண்ணுங்க என 
ஹெக்கிமோக்ளு டிவி தொடரில்‌ 
டாக்டர்‌ அட்டீஸ்‌ அடிக்கடி 
சொல்லுவார்‌. அதே 
பஞ்ச்தான்‌.கொலை 





செய்யப்பட்டவர்‌, கொலையான 
விதம்‌, அதில்‌ கிடைக்கும்‌ 
தகவல்கள்‌ என ஆராய்ந்து பார்த்துத்தான்‌ முடிவுக்கு வரவேண்டும்‌. 


இதனை சரியாக உணராமல்‌ ஒருவர்‌ முடிவெடுத்தால்‌, கொலைகள்‌ தொடர்ந்துகொண்டே 
இருக்கும்‌. போலீசாரும்‌ வலையை வீசிக்கொண்டே இருக்கவேண்டியதுதான்‌. குற்றவாளியை 
பிடிப்பது கடினம்‌. 


கொலைசெய்யப்பட்டவர்‌ கூடுதல்‌ போனஸாக வல்லுறவு செய்யப்பட்டிருந்தால்‌ அதனை 
சீரியல்‌ கொலைகாரர்‌ செய்துள்ளார்‌ என தீர்மானிக்கலாம்‌. அல்லது கொல்லப்பட்டவரின்‌ 
உடலில்‌ ஏதாவது குறிப்பிட்ட அடையாளத்தை விட்டுச்செல்லலாம்‌. குறிப்பிட்ட காவல்நிலைய 
எல்லை தாண்டிக்‌ கூட இதுபோல கொலை சம்பவங்கள்‌ நடந்திருக்கலாம்‌. எனவே, வேறு 
காவல்‌ நிலையங்களில்‌ நடந்துள்ள கொலை சம்பவங்களின்‌ வரலாற்றையும்‌ ஆராய வேண்டும்‌. 
இதெல்லாம்‌ சந்தேகத்தில்தான்‌ செய்யவேண்டும்‌. அடுத்த கொலை நடக்கும்‌ வரை 
காத்திருந்தால்‌ எளிதாக குற்றவாளியை பிடித்து விடலாம்‌. 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கொலையாளியின்‌ வசிப்பிடம்‌ 


கொலை செய்யும்‌ சீரியல்‌ கொலையாளி, தனது இடத்தை முக்கியமாக கருதுவார்‌. அவரைப்‌ 
பொறுத்தவரை வசதியான இடத்தில்‌ வாழ்ந்துகொண்டுதான்‌ அங்குமிங்கும்‌ உலாத்திக்‌ 
கொண்டு கொலைகளை செய்து வருவார்‌. அவர்‌ வாழுமிடத்திற்கும்‌ கொலை நடந்த 
இடங்களுக்குமான தொலைவு குறைவாக இருக்கும்‌. ஏன்‌ இப்படி குறிப்பிட்ட இடங்களில்‌ 
கொலை செய்தார்‌ என ஆராய்ந்தால்‌, அந்த இடங்களை தன்னால்‌ கட்டுப்படுத்த முடியும்‌ என 
சீரியல்‌ கொலைகாரர்‌ நினைத்திருப்பார்‌ என்பதே பதிலாக வரும்‌. காவல்துறை இதனை 
கண்டுபிடிப்பதை ஜியோகிராபிகல்‌ புரோபைல்‌ என்று கூறுவார்கள்‌. 





நெடுஞ்சாலை, ஆறுகள்‌, காடு ஆகிய பகுதிகளில்‌ பெரும்பாலும்‌ வல்லுறவு செய்து உடலை 
தூக்கி எறிய ஏற்றவை என்பதால்‌, சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ இதுபோன்ற இடங்களை 
தேர்ந்தெடுப்பார்கள்‌. உடனே பிடிபடாமல்‌ இருக்க வெவ்வேறு நகரங்களில்‌ குற்றங்களை 





செய்வதும்‌ ஒருவகை. பெரும்பாலும்‌ மிகச்சிலர்‌ மட்டுமே புத்திசாலித்தனமாக யோசிப்பார்கள்‌ 
என்பதால்‌ கவலைப்படவேண்டியதில்லை. 


af 


59 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


குற்றத்தை ஒப்புக்கொள்ளுவார்களா? 


சாதாரணமாக நாம்‌ செய்த 
தவறுகளைக்‌ கூட ஈகோ பார்த்து 
நானா, செய்யவேயில்லையே 
என கூறுவோம்‌. வேறுவழியின்றி 
அதனை நிரூபித்தால்‌ 
இதற்காகத்தான்‌ செய்தேன்‌ என்று 
கூறுவதுதானே உலக வழக்கம்‌. 


இந்தவகையில்‌ சீரியல்‌ 
கொலைகாரர்களைப்‌ 
பொறுத்தவரை குற்றம்‌ செய்த 
உணர்ச்சிகள்‌ இருக்காது. 
காவல்துறையினர்‌ கடுமையாக முயற்சி செய்து தந்திரங்கள்‌ செய்து அவர்களை 
விசாரணையால்‌ மிரட்டலாம்‌. அதில்‌ பிடிபட்டுவிடுவோம்‌ என்ற பயத்தை உணர்ந்தால்‌ 
அவர்களே நான்‌ தான்‌ கொலைகாரன்‌ என்று ஒப்புக்கொள்வார்கள்‌. 
அப்படியில்லாதபோது எளிதில்‌ தங்களை காவல்துறையில்‌ ஒப்படைத்துக்கொள்ள 
மறுப்பார்கள்‌. 





என்னதான்‌ குற்றங்களை செய்தாலும்‌ கூட காவல்துறை அதில்‌ பெரிய ஈடுபாடு எடுத்து 
அதனை கண்டுபிடிக்க முயற்சி செய்யாதபோது யாருக்குமே போரடிக்குமே? மேலும்‌ 
சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு தாங்கள்‌ செய்த பல்வேறு விஷயங்களை உலகம்‌ 
அறிந்துகொள்ளவேண்டுமென நினைப்பு வேறு இருக்கும்‌. இதனால்‌ காவல்துறையில்‌ 
தானாகவே சரண்டர்‌ ஆவது நடைபெறும்‌. இதனால்‌ பெரும்பாலான குற்றவாளிகள்‌ நாடு 
முழுக்க பரபரப்பான செய்தியாகி பிரபலம்‌ ஆன கதைகளும்‌ உண்டு. 





பொய்‌ சொல்லச்‌ சொல்லாதே 


ஒருவர்‌ உண்மை பேசுகிறாரா, அல்லது உண்மை போலவே பொய்யை நெய்கிறாரா 
என்பதை கண்டுபிடிக்கத்தான்‌ பாலிகிராப்‌ சோதனை நடத்தப்படுகிறது. இதில்‌ பொய்‌ 
சொல்லும்போது உடல்‌ ஏற்படுத்தும்‌ மாற்றங்களை கணினி பதிவு செய்யும்‌. இதை 
வைத்து ஒருவர்‌ கேட்கும்‌ கேள்விகளுக்கு உண்மை சொல்கிறாரா இல்லையா என்பதைக்‌ 
கண்டுபிடித்துவிடலாம்‌. ஆனால்‌ லை டிடெக்டரை ஏமாற்றும்‌ அளவுக்கு உளவியல்‌ 
பயிற்சிகளை பெற்றவர்களை இந்த சோதனையில்‌ வெல்ல முடியாது. 








அவர்கள்‌ பொய்களை உண்மை அளவுக்கு நேர்த்தியாக சொல்லுவார்கள்‌. பொதுவாக 


ராணுவத்தில்‌ முக்கியமான வீர ர்களுக்கு இந்த சோதனையை செய்து தேர்ச்சி 


60 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


பெறச்செய்கிறார்கள்‌. அப்போதுதான்‌ எதிரிகளிடம்‌ சிக்கினால்‌ கூட உண்மையை சொல்ல 
மாட்டார்கள்‌. 


பாலிகிராப்‌ டெஸ்ட்‌ எடுப்பவர்‌, சிறந்த விசாரணை அதிகாரியாக இருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ சரியான சுரீர்‌ கேள்விகளைக்‌ கேட்டு பதிலை வாங்க முடியும்‌. சுமதியின்‌ 
கொலைக்கு நீ பொறுப்பு ஏற்கிறாயா என்று கேட்பதை விட நீ சுமதியை கொன்றாயா என 
நேரடியாக கேட்டு விடலாம்‌. சிலர்‌ இந்த சோதனை சரியாக இருக்க முன்னமே சோதனை 
செய்யப்படுபவரின்‌ ரத்தம்‌, சிறுநீரை எடுத்து சோதிக்கிறார்கள்‌. 


28 


சீரியல்‌ கொலைகாரர்களை பிடிக்க முடியாதா? 


பிடிக்க முடியாது என்று 
இல்லை. ஒருவர்‌ செய்தாரா 
என்று உறுதி செய்தால்தானே 
அவரைப்‌ பிடிக்க முடியும்‌. 
இதனால்‌ மதிப்புக்குரிய 
காவல்துறையினர்‌ சீரியல்‌ 
கொலைகார ர்களை உடனே 


61 





வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


வலைவீசி பிடிக்க முடிவதில்லை. 


ஒருவர்‌ கொலை செய்திருக்கிறார்‌ என்றால்‌ குறைந்தபட்சம்‌ அவரை சந்தேகப்படக்கூட சில 
காரணங்கள்‌ ஏதாவது தேவை. எதுவுமே இல்லாமல்‌ ஒருவரை எப்படி சந்தேகப்பட்டு கைது 
செய்யமுடியும்‌. இதில்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ சற்று புத்திசாலிகள்தான்‌. முந்தைய பகுதியில்‌ 
போலீஸ்காரர்‌ வேலைக்கு போகும்‌ வழியில்‌ பெண்களை பிடித்து கட்டி வைத்துவிட்டு 
மாலையில்‌ வந்து வல்லுறவு செய்வதை கூறியிருந்தோம்‌ அல்லவா? இதனை அலிபி 
என்பார்கள்‌. 

நான்‌ இந்த கடத்தல்‌, கொலை நடந்த நேரம்‌ இங்கு இருந்தேன்‌ என ஆதாரத்தை அவர்கள்‌ பதிவு 
செய்துவிட்டால்‌ அவர்களை நாம்‌ சந்தேகப்படமுடியாது. 

இப்படிப்பட்டவர்களை சந்தேகப்பட்டாலும்‌ கூட அவர்கள்‌, விசாரணையில்‌ நல்லவர்களாகவே 
நடிப்பார்கள்‌. உடல்களை மறைத்து வைப்பவர்களையும்‌ காவல்துறையினர்‌ கண்டுபிடித்து 
குற்றவாளிக்‌ கூண்டில்‌ ஏற்றமுடியாது. நெடுங்காலம்‌ உடல்‌ பதுக்கி வைக்கப்பட்டிருந்தால்‌ 
அதில்‌ உள்ள தடயங்கள்‌ அழிந்துவிடும்‌. மீண்டும்‌ அதனை ஆராய்ந்து கொலையாளியை 
பிடிப்பது என்பது நூடுல்ஸ்‌ மசாலாவில்‌ பீன்ஸை தேடும்‌ கதைதான்‌. 

டிஎன்‌ஏ ஆதாரம்‌ 


சீரியல்‌ கொலைகார ர்களை டிஎன்‌ஏ வைத்து பிடிப்பது வெப்‌ சீரிஸ்களில்‌, சினிமாக்களில்‌ 





பார்த்திருப்பீர்கள்‌. ஆனால்‌ இது கடினமானது. இதற்கு கொலையாளியின்‌ எச்சில்‌, ரத்தம்‌, 
விந்தணு என இவற்றில்‌ ஏதேனும்‌ ஒன்று தேவை. மேலும்‌ ஒருவர்‌ சந்தேகப்பட்டியலில்‌ 
இருந்தால்‌ அவரை இச்சோதனை முடிவுகளை வைத்து சோதிக்கலாம்‌. அப்படி இல்லாதபோது 
இந்த சோதனை முடிவுகள்‌ பெரிய பயனைத்‌ தராது. 

ஆர்‌எஃப்‌எல்பி, பிசிஆர்‌, எஸ்டிஆர்‌ என மூன்று சோதனைகள்‌ டிஎன்‌ஏக்களை கண்டுபிடிக்க 
நடத்தப்படுகின்றன. நடக்கும்‌ கொலைகளை இணைத்துப்‌ பார்க்கும்‌ புத்திசாலித்தனம்‌ 
காவல்துறையினருக்கு இருந்தால்‌ மட்டுமே டிஎன்‌ஏவை வைத்து கொலையாளியைப்‌ பிடிக்க 
முடியும்‌. 


62. 


வின்சென்ட்‌ காபோ 


29 


தடயமே இல்லாமல்‌ கொல்‌! 





ஆரா பிரஸ்‌ 


நீங்கள்‌ எங்கு சென்றாலும்‌ 
உங்களில்‌ ஒரு பகுதியை 
பழைய இடத்தில்‌ 
விட்டுச்செல்கிறீர்கள்‌ என்று 
அழகான தியரி ஒன்றை 
சொல்வார்கள்‌. குற்றங்களைப்‌ 
பொறுத்தவரை இந்த தியரி 
பொருந்தாது. கொலையாளி, 
கொலைக்கான திட்டமிடலை 
முன்னமே செய்துவிடுவதால்‌, 
பெரியளவு ஆதாரங்கள்‌ 
கொலை நடந்த இடத்தில்‌ 


கிடைக்காது. 


சீரியல்‌ கொலைகாரர்‌ தலை வழுக்கையாக இருக்கலாம்‌. தொப்பி போட்டிருக்கலாம்‌. கையில்‌ 


க்ளவுஸ்‌ இருக்கலாம்‌. இதனால்‌ முடியோ, கைரேகையோ கிடைக்காது. அவர்‌ கொலை 


மட்டும்தான்‌ செய்கிறார்‌ என்றால்‌ பிற சமாச்சாரங்கள்‌ ஏதும்‌ கிடைக்காது. வல்லுறவு செய்தாலும்‌ 
கூட ஆணுறையைப்‌ பயன்படுத்திவிட்டு அதனை சரியானபடி அவர்‌ தூக்கியெறிந்திருக்கலாம்‌. 
மேலும்‌ கொலையின்போது அணிந்திருந்த உடையைக்‌ கூட அவர்‌ தீவைத்து 


கொளுத்தியிருக்கவும்‌ வாய்ப்புள்ளது. 


குழப்ப குருமா 


காவல்துறையைப்‌ பொறுத்தவரை அவர்களாகவே குற்றவாளியைத்‌ தேடிக்‌ கண்டுபிடித்து 


63 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


சட்டத்தின்‌ கையில்‌ ஒப்படைப்பது என்பது அரிதானது. ஆனால்‌ அதிலும்‌ சின்சியராக 
உழைக்கும்‌ அதிகாரி இருந்தால்‌ என்ன செய்வது? இதனால்‌ அவர்களை குழப்ப வேறு 
ஒருவரின்‌ முடி, விந்தணு, ரத்தம்‌ ஆகியவற்றை கொலை நடந்த இடத்தில்‌ கலந்துவிட்டு 
செல்லும்‌ குரூர மனம்‌ கொண்ட கயவர்களும்‌ கொலைகாரர்கள்‌ வரலாற்றில்‌ உண்டு. 
பெரும்பாலும்‌ தன்‌ மீது அளவு கடந்த நம்பிக்கையை கொலைகாரர்கள்‌ கொண்டிருப்பார்கள்‌. 
நம்‌ காலரை யார்‌ பிடிக்க முடியும்‌ என நினைப்பார்கள்‌. இதனால்‌ காவல்துறையை 
குழப்பவேண்டும்‌ என்று அஜெண்டா போட்டு வேலை செய்வது பொதுவாகவே குறைவு. 
சந்தோஷமாக கொலையை செய்தோமா, அனுபவித்து ரசித்தோமா என்று கிளம்பிவிடுவார்கள்‌. 


64 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


30 


பூனை எலி விளையாட்டு! 


காவல்துறையோடு பூனை - எலி விளையாட்டு 
என்பது எளிதானது கிடையாது. அதற்கு மனதளவில்‌ 
சிறப்பாக தயார்‌ செய்திருக்க வேண்டும்‌. 
இலையெனில்‌ காவல்துறை சும்மா இருக்குமா? 
சென்னை போலீஸ்‌ போல கையில்‌ மாவுக்கட்டு 
போட்டுவிடும்‌ வாய்ப்பு அதிகம்‌. ஆனாலும்‌ கூட 
இதிலும்‌ செம சவாலான ஆட்கள்‌ உண்டு. 


ஜேக்‌ தி ரிப்பர்‌, ஸோடியாக்‌ கில்லர்‌, பெர்க்கோவிட்ஸ்‌ 
ஆகியோர்‌ தான்‌ செய்கிறோம்‌ என்று 
தெரியாமலேயே காவல்துறைக்கு பல துப்புகளை 
கொடுத்து குழப்பினார்கள்‌. இதேபோல 
இன்னொருவர்‌ இல்லாமல்‌ கொஞ்சமேனும்‌ 
புத்திசாலித்தனமாக யோசித்தார்‌ என்றால்‌ அது ஜான்‌ 
முகமது, ஜான்‌ மால்வோ என்ற இருவர்தான்‌. 
இவர்கள்‌ கொலைகளை பல்வேறு மாகாணங்களில்‌ 
செய்துவிட்டு தப்பிச்சென்றார்கள்‌. ஆனாலும்‌ 
காவல்துறையை பிடிக்க முடியுமா என 





சவால்விட்டதால்‌ அவர்கள்‌ சூடானார்கள்‌. முகமதின்‌ 
அழைப்பு ஒன்றை பின்தொடர்ந்து சென்று கொலைகாரர்கள்‌ இருவரையும்‌ பிடித்தனர்‌. அதோடு 
அவர்களின்‌ ஃபன்‌ பண்றோம்‌ திட்டம்‌ நின்றுபோனது. 


இவர்களை சாதாரணமாக நினைத்து விட முடியாது. இவர்களை என்று இங்கு கூறியது, சீரியல்‌ 
கொலைகாரர்களைத்தான்‌. காவல்துறை விசாரணையில்‌ கூட தகவல்களை மாற்றிக்‌ கூறி 
விசாரணையை மாற்றும்‌ முயற்சியையும்‌ செய்வார்கள்‌. ஆனால்‌ ஒருமுறை காவல்துறையினர்‌ 
சந்தேகப்பட்டியலில்‌ வந்துவிட்டால்‌, சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ அதற்குப்‌ பிறகு கொலை 
செய்யும்‌ மகிழ்ச்சியை இழப்பார்கள்‌. எனவே, பெரும்பாலும்‌ கொலைகளை செய்தாலும்‌ கூட 
காவல்துறை கண்களில்‌ படாமல்‌ தப்பிப்பதே இவர்களின்‌ சாமர்த்தியம்‌. 


65 


வின்சென்ட்‌ காபோ 


31 


பிணங்களை விதைக்கும்‌ மனம்‌ 


ஆரா பிரஸ்‌ 


66 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கொன்ற உடலை தூக்கிச்சென்று 
மலைகள்‌ உள்ள இடம்‌, மரங்கள்‌ 
அடர்ந்த இடம்‌ என்று போடுவது 
ஒருவர்‌ தனது அடையாளத்தை 
எந்தளவு மறைக்கிறார்‌ என்பதைப்‌ 
பொறுத்ததே ஆகும்‌. பெரும்பாலும்‌ 
கொலை செய்துவிட்டு உடலை 
அதே இடத்தில்‌ போட்டுவிட்டு 
வருவதே எளிதானது. அதை 





தூக்கிக்கொண்டு அலையும்போது, 
போக்குவரத்து விதிமீறல்களை செய்து மாட்டிக்கொண்டு சிறைக்கு போன சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌ அதிகம்‌. 


மண்டையிலேயே அடித்து, பெண்ணைத்‌ தூக்கி தொலைதூரம்‌ செல்பவர்கள்‌, வழியில்‌ 
நல்ல இடமாக பார்த்து வல்லுறவு செய்துவிட்டு கொன்று புதைத்துவிடுவார்கள்‌. 
இத்தகைய வழக்கை காவல்துறை கையாள்வது கடினம்‌. உடலை துண்டுகளாக்கி 
வீசுவதையும்‌ இதில்‌ சேர்க்கலாம்‌. 


வாழும்‌ சுற்றுப்புறத்திலேயே புதைப்பது, தூக்கி எறிவது ஆபத்தானது. யாரேனும்‌ ஒருவர்‌ 
எளிதாக பார்த்துவிட வாய்ப்புள்ளது. கைவிடப்பட்ட வீடு, மறைவாக இருளாக உள்ள 
பார்க்கிங்‌ பகுதி ஆகியவை இதற்கு உதவலாம்‌. நெடுஞ்சாலையில்‌ உடலை தூக்கி 
போடுவதற்கு முன்னர்‌ சாலையை கவனிக்கவேண்டும்‌. வாகனங்களில்‌ செல்பவர்கள்‌ 


கவனித்து விட்டால்‌, சோலி முடிந்துவிடும்‌. 
பிணங்களை விதைப்போம்‌ 


ஒரே இடத்தில்‌ நிறைய பிணங்கள்‌ கண்டெடுக்கப்பட்ட உடன்‌ ஊடகங்களில்‌ எப்படி 
செய்திகளை வெளியிடுவார்கள்‌? சீரியல்‌ கொலைகாரனின்‌ அட்டகாசம்‌ பாரீர்‌. ஒரே 
இடத்தில்‌ எட்டு பிணங்கள்‌ என செய்தி சேனல்களில்‌ ஃபிளாஷ்‌ செய்திகளை 
வெளியிடுவார்கள்‌. உண்மையில்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ வெவ்வேறு இடங்களில்‌ 
குறிப்பிட்ட காவல்துறை, பிற காவல்துறையின்‌ ஆளுகை உள்ள இடங்களில்‌ 
வழக்குகளை பதிவு செய்யுமாறு செய்வார்கள்‌. அப்போதான்‌ வழக்கு அந்தரத்தில்‌ 
நிற்கும்‌. கொலைகளை பலரும்‌ இணைத்துப்‌ பார்க்க முடியாமல்‌ தடுமாறுவார்கள்‌. 


குப்பைத்தொட்டி இல்லாத இடங்களிலும்‌ கூட குப்பைத்தொட்டி இருப்பதாக நினைத்து 


67 


வின்சென்ட்‌ காபோ 


ஆரா பிரஸ்‌ 


குப்பைகளை கொட்டுகிறோம்‌. அல்லவா? இந்த மனநிலைதான்‌ சார்‌ முக்கியம்‌. 
அதேபோல, பிணங்களை ஆள்‌ நடமாட்டம்‌ இல்லை என்பதால்‌ ஒரே இடத்தில்‌ 


புதைத்துவிடுகின்றனர்‌. பிறகு ஏதாவது வேலைக்காக அதை தோண்டும்போது பிணங்கள்‌ 


வகையாக மாட்டிக்கொள்கின்றன. 


22 


கொல்லப்பட்டவர்களின்‌ ஈமச்சடங்கு 





பொதுவாக சினிமாவில்தான்‌ 
இதுபோன்ற கிளிஷே 
காட்சிகளைப்‌ பார்க்கமுடியும்‌. 
இப்படியெல்லாம்‌ காட்சிகளை 
வைத்தால்தான்‌ 
பார்ப்பவர்களுக்கு நெஞ்சு 
முழுக்க அமிலம்‌ பரவும்‌, 
வில்லனை பழிவாங்கும்‌ 
ஆவல்‌ பெருகும்‌. உண்மையில்‌ 
மிகச்சிலர்‌ மட்டுமே 
இறந்தவர்களின்‌ 


ஈமச்சடங்களுக்கு, 


68 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கல்லறைகளுக்கு என்னதான்‌ நடக்கிறது பார்ப்போமே என்று வருகிறார்கள்‌. 


அதுகூட அவர்களின்‌ சந்தோஷத்திற்காகத்தான்‌. நீ என்னால்‌ கொல்லப்பட்டாய்‌, இப்போது 





குழியில்‌ வைத்து மூடப்போகிறார்கள்‌. ஆனால்‌ உயிருடன்‌ இருக்கிறேன்‌ என்று சொல்லாமல்‌ 
சொல்லி சந்தோஷப்படும்‌ ஆகிருதிகளதான்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌. 





மற்றபடி கொலை நடந்த இடம்‌ பாதுகாப்பாக இருந்தால்‌ மட்டுமே அவர்களை அங்கு பார்க்க 
முடியும்‌. திரும்ப அதே இடத்திற்கு வந்து நினைவு நரம்புகளை மீட்டுவது சினிமாவில்‌ 
வேண்டுமானால்‌ பார்க்க நன்றாக இருக்கும்‌. நிஜத்தில்‌ அப்படி நடக்காது. 


கொலைக்கணக்கு 


நோட்டு போட்டு அதனை எழுதி வைக்குமளவு சீரியல்‌ கொலைகார ர்கள்‌ நேர்த்தியானவர்கள்‌ 
கிடையாது. பெரும்பாலான ஐடியாக்களையே சினிமா, நூல்களிலிருந்து காப்பி அடிக்கும்‌ 
ஆட்கள்‌, தங்களை மாட்டிக்கொள்ள வைக்கும்படி ஆதாரங்களை அவர்களே 
உருவாக்குவார்களா என்ன? 


அவர்கள்‌ செய்த கொலையை கண்டுபிடிக்க போலீஸ்‌ திணறினால்‌, அந்த நாளிதழ்‌ செய்திகளை 
பின்‌ அடித்து வீட்டில்‌ மாட்டி வைத்துகொண்ட சான்றுகள்‌ கிடைத்துள்ளன. இந்தவகையில்‌ 
மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அவ்வளவுதான்‌. 


நான்தான்‌ கொலைகாரன்‌ 


உங்கள்‌ நண்பர்‌ இப்படி சொன்னால்‌ ஏற்பீர்களா? கலகலன்னு சிரிக்க வைக்கிறியேப்பா 
என்பீர்கள்‌. அதேதான்‌. இப்படி சீரியல்‌ கொலைகார ர்கள்‌ சிலரிடம்‌ தாங்கள்‌ உண்மையாக 
செய்த கொலைகளை சொன்னால்‌ கூட அவர்கள்‌ நம்ப மாட்டார்கள்‌. அதற்கான எந்த 
பில்டப்பும்‌ இருக்காது. 


ராமன்‌ ராகவ்வில்‌ நவாசுதீன்‌ சித்திக்‌ போலத்தான்‌. பார்த்தால்‌ எதுவுமே பிரச்னையாக 
தெரியாது. ஆனால்‌ உள்ளுக்குள்‌ பெரிய பிரச்னை இருக்கும்‌. இரும்பு ராடை எடுத்து தலையில்‌ 
அடிக்கும்போதுதான்‌ பிரச்னையின்‌ பெத்த வீரியம்‌ புரியும்‌. 


போலீசார்‌ முக்கி முனகி விசாரித்தும்‌ கொலைகாரர்களைக்‌ கண்டுபிடிக்க முடியாதபோது, 
சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ அதனைப்‌ பற்றி தங்கள்‌ நண்பர்களிடம்‌ பேச வாய்ப்புள்ளது. 
பெரும்பாலும்‌ அவர்களும்‌ வினோத ரச மஞ்சரி கதாபாத்திரம்‌ என்பதால்‌ செய்தி வெளியே 
கசியாது. 


69 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


33 


சத்தம்‌ போடாதே! 


கொலை செய்தபிறகு சீரியல்‌ 
கொலைகார ர்கள்‌ அதை 
நினைத்து வருந்துவார்கள்‌. 
அவர்களின்‌ உடல்‌ எடை 
குறையும்‌. ஜேக்‌ டேனியலை 





சரணடைவார்கள்‌ என 
மென்மையான விக்ரமன்‌ பட 
பார்வையாளர்கள்‌ 
நினைப்பார்கள்‌. உண்மை 





அப்படியல்ல. 


கஃபே ஃபிரெஷ்ஷில்‌ ஃபிரெஞ்சு ஃபிரை ஆர்டர்‌ செய்து கோக்கை சுவைத்தபடி 
சாப்பிடுவார்கள்‌. 


கொலைக்கு முன்னிருந்த ஆவேசமும்‌ இப்போது இருக்காது. அமைதியாக 
காணப்படுவார்கள்‌. மற்றபடி ஆபீஸ்‌ முடித்து வீட்டுக்கு போய்‌ எம்‌எக்ஸ்‌ பிளேயரில்‌ 
வெப்‌ சீரிஸ்‌ பார்ப்பது, குழந்தைகளோடு விளையாடுவது என்பது போலத்தான்‌ சீரியல்‌ 
கொலைகாரர்களின்‌ வாழ்க்கை இருக்கும்‌. பெரிதாக கொலையை நினைத்து 
வருத்தமெல்லாம்‌ படமாட்டார்கள்‌. முதல்‌ இரண்டு கொலைகளுக்கு சற்று பதற்றமான 


70 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


சூழலில்‌ அவர்களின்‌ உடல்மொழி இருக்கும்‌. பிறகு இயல்பான நிலைக்கு 
மாறிவிடுவார்கள்‌. 


ஆதாரங்களை அழிக்கும்‌ முயற்சி 


குற்றங்களை பிறர்‌ பார்க்கும்‌ வரை செய்யவேயில்லை என்று சாதிப்பவர்கள்தான்‌ நம்‌ 
நாட்டில்‌ அதிகம்‌. சீரியல்‌ கொலைகார ர்களைப்‌ பொறுத்தவரை கொலைகளை 
செய்தாலும்‌ கூட அவர்கள்‌ தங்களை அங்கிருந்து தப்பிக்க வைக்கும்‌ விஷயங்களை 
செய்வார்கள்‌. கைரேகைகளை அழிப்பார்கள்‌, தங்களது பொருட்களை பாதுகாப்பாக 
எடுத்துக்கொண்டு ரத்தக்கறைகளை வாஷ்பேசினில்‌ கழுவிக்கொண்டு காரில்‌ 
பறப்பார்கள்‌. கொலையின்போது அணிந்த உடையை தீ வைத்து எரிப்பார்கள்‌. காரை 
தண்ணீர்‌ விட்டு தேய்த்து கழுவுவார்கள்‌. 


காவல்துறை நாய்‌ கூட தங்கள்‌ மீது சந்தேகப்படக்கூடாது என்பதுதான்‌ இவர்களது 
நோக்கம்‌. 


ரகசியம்‌ சொல்லாதே 


போரில்‌ பங்கேற்றவர்கள்‌ வேண்டுமானால்‌ காக்டெயில்‌ பார்டிக்காக காத்திருந்து, தங்கள்‌ 
பெருமைகளை வெளியே சொல்லலாம்‌. ஆனால்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ அப்படி 
சொல்ல தொடங்கினால்‌ விரைவில்‌ மாட்டிக்கொள்வார்கள்‌. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 
சில நண்பர்களிடம்‌ கருத்துகளை பகிர்ந்துகொள்வார்கள்‌. சமூகரீதியாக பெரியளவு நல்ல 
பழக்க வழக்கம்‌ இவர்களுக்கு இருக்காது. எனவே பார்ட்டிகளில்‌ இவர்களை பார்ப்பதும்‌ 
பேச வைப்பதும்‌ கடினமானது. 


கொலைகளை நினைத்து பார்ப்பது இன்னும்‌ அதனை எப்படி சிறப்பாக செய்யலாம்‌ 
என்பதற்காகத்தான்‌. அதில்‌ குற்றவுணர்ச்சி கொள்ளவெல்லாம்‌ ஏதுமில்லை. 
கொலைகளை அடிக்கடி மனதில்‌ நினைத்துப்‌ பார்த்து இன்னும்‌ நேர்த்தியை கூட்டுவது 
அவர்களின்‌ வழக்கம்‌. 


71 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


34 


முத்திரைக்‌ கொலைகள்‌! 


சீரியல்‌ கொலைகாரர்கள்‌, ஒரே 
மாதிரியான முறையில்‌ 
கொலைகளை செய்கிறார்கள்‌ என 
திரைப்படங்கள்‌, வெப்‌ 
சீரிஸ்களில்‌ காட்டுவார்கள்‌. 
ஆனால்‌ அது உண்மையல்ல. 
ஒரே மாதிரியான வேலையை 
செய்துகொண்டிருந்தால்‌ 
யாருக்குமே போரடிக்கும்தானே? 
அது சீரியல்‌ 
கொலைகாரர்களுக்கும்‌ 
பொருந்தும்‌. முதலில்‌ செய்யும்‌ 
கொலைகளை ஒரு மாதிரி செய்து 
முடிப்பார்கள்‌. பிறகு, அதனை 
அடுத்தடுத்த தாக்குதல்களில்‌ 
நிறைவு செய்வார்கள்‌. 





கொலையை எப்படி எத்தனை 
ஆயுதங்களை வைத்து செய்வது, சித்திரவதையை எப்படி நீட்டிப்பது என யோசித்து அதனை 
கற்பனை உதவியுடன்‌ பிரைம்‌ ஃபோகஸ்‌ சிஜி போல மேம்படுத்துவார்கள்‌. பிறகுதான்‌ 





கொலைக்கான திட்டமிடல்‌ தயாராகும்‌. இப்படி செய்யும்போதுதான்‌ கொலையை அனுபவித்து 
செய்ய முடியும்‌ என சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ நம்புகிறார்கள்‌. இதற்கு உதாரணமாக சீரியல்‌ 
கொலைகாரர்‌ ஒருவரைப்‌ பார்ப்போம்‌. 


கேரி டெய்லர்‌ என்ற சீரியல்‌ கொலைகாரர்‌, பஸ்‌ ஸ்டாப்பில்‌ நிற்கும்‌ பெண்களை மண்டையில்‌ 
அடித்து மயங்க வைத்து தூக்கிச்‌ சென்று கொல்பவர்‌. இந்த முறை சலித்துப்‌ போக அடுத்து 
துப்பாக்கியை கையில்‌ எடுத்தார்‌. பெண்களின்‌ அறைப்பக்கம்‌ சென்று படுக்கை அறையை 
குறிபார்த்து சுட்டார்‌. இப்படி சில பெண்களை கொன்றபிறகு காவல்துறை கைது செய்து மனநல 
மருத்துவமனையில்‌ சேர்த்தது. 


அங்கு சில காலம்‌ வைத்திருந்துவிட்டு வெளியே அனுப்பிவிட்டனர்‌. அதற்குள்‌, சமூகம்‌ சார்ந்த 


சில பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்‌ டெய்லர்‌. அதை வைத்து தான்‌ கொலை செய்ய 


72 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


நினைக்கும்‌ வீட்டுக்குள்‌ போலி அடையாளங்களை வைத்து உள்ளே செல்லத்‌ தொடங்கினார்‌. 
இதுவும்‌ கூட கொஞ்ச காலம்தான்‌. பிறகு கத்தியை வைத்து தெருவில்‌ செல்லும்‌ பெண்களை 
தாக்கத்‌ தொடங்கினார்‌. இந்த முறை மீண்டும்‌ மனநல மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்‌. 
அங்கிருந்து திரும்ப வந்தவர்‌ திருமணம்‌ செய்துகொண்டார்‌. 


மனைவியின்‌ மூலம்‌ கற்றுக்கொண்ட சமூக பழக்க வழக்கங்களை வைத்து மேலும்‌ சில 
கொலைகளை செய்தார்‌. பிறகு, மனைவியை விவகாரத்து செய்தபிறகு விலைமாதுக்களை 
வீட்டுக்கே கூட்டி வந்து சரச சல்லாபங்களை செய்தார்‌. அப்பெண்களை வீட்டின்‌ பின்புறத்தில்‌ 
கொன்று புதைத்தார்‌. பிறகு முன்னாள்‌ மனைவி கணவரை வீட்டை விட்டு வெளியே விரட்ட 
காவல்துறையும்‌ டெய்லரை வலை வீசிப்‌ பிடிக்கத்‌ தொடங்கியது. அப்போதும்‌ அவர்‌ கொலை 
செய்ததைப்‌ பற்றிய குற்றவுணர்ச்சியை கொள்ளவே இல்லை. 


முத்திரைக்‌ கொலை 


படங்களில்‌ கொலைகளை சுவாரசியப்படுத்துவதற்கு முக்கியமான வழி, கொலை செய்யும்‌ 
இடத்தில்‌ சில அடையாளங்களை விட்டுசெல்வது. கொலைகளை குறிப்பிட்ட முறையில்‌ 
செய்வது, கண்களை தோண்டியெடுப்பது, வாயில்‌ உள்ளாடைகளை திணித்து வைப்பது, 
சுவரில்‌ ரத்தம்‌ மூலம்‌ படம்‌ வரைவது என கூறலாம்‌. அமெரிக்காவில்‌ போஸ்டன்‌ கொலைகாரர்‌ 
இந்த வகையில்‌ கொல்லப்பட்டவர்களின்‌ கழுத்தில்‌ வில்லை வரைந்து வைத்தார்‌. 
அடிப்படையில்‌ இந்த குறியீடு நல்ல விஷயம்தான்‌. ஆனால்‌ இதனை அவர்‌ தான்தான்‌ கொலை 
செய்தோம்‌ என்பதை உலகிற்கு செய்தியாக சொல்ல விரும்பி செய்தார்‌. 


35 


பிணத்துடன்‌ கிளுகிளு உடலுறவு 


“நான்‌ அவளது பிராவையும்‌ 
பேண்டீசையும்‌ அகற்றி 
அவளுடன்‌ உறவுகொண்டேன்‌. 
எனது வாழ்க்கையில்‌ பிணத்துடன்‌ 
உறவுகொண்ட இந்த நிகழ்ச்சி 
முக்கியமானது” என்று சீரியல்‌ 
கொலைகாரர்‌ ஹென்றி லூகாஸ்‌ 





கூறியிருக்கிறார்‌. 


73 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


இது ஒருவகையில்‌ உடலை அவமானப்படுத்துவது என தியரியாக சொல்லலாம்‌. இறந்த 
உடலை உடனே புதைத்து அல்லது எரித்துவிடுவது என்பதே மரபு. அப்படியல்லாமல்‌ அதனை 
தலையை வெட்டுவது, உடல்‌ உறுப்புகளை வெட்டுவது, நிர்வாணப்படுத்தி கழுகுகளுக்கு 
இரையாக்குவது என்பது குரூரமான புத்திக்கு உதாரணமாக கூறலாம்‌. 





சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை பிணங்களுடன்‌ உறவு கொள்வது என்பது 
ஒருவகைப்‌ பிரிவினர்‌ மட்டுமே. இவர்கள்‌ ஒருவரை சித்திரவதை செய்து கொல்வதை 
உடலுறவுக்கு முன்னர்‌ ஆண்‌, பெண்‌ இருவரும்‌ செய்யும்‌ முன்விளையாட்டாக 
எடுத்துக்கொள்கின்றனர்‌. 





மற்றொரு காரணம்‌, இறந்தவர்கள்‌ எதிர்ப்பு காட்ட மாட்டார்கள்‌. எனவே, விரும்பியதை 
செய்யலாம்‌. இதனால்தான்‌ இறந்து உடல்‌ நாறாதவர்களிடம்‌ சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ 
உடலுறவு கொள்கிறார்கள்‌. சிலர்‌ செத்து நாறிய உடலை எடுத்து பாதுகாத்து வேண்டியபோது 
உறவு கொள்வார்கள்‌. எப்படி ப்ரோ சாத்தியம்‌ என கேட்காதீர்கள்‌. கனவை நினைவாக்குவோம்‌ 
விளம்பரப்படுத்துகிறார்களே அதுபோல எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான்‌. 





துண்டு துண்டாக வெட்டு... 


ஒரு பெண்ணை, குழந்தையைக்‌ கடத்தி கொண்டு வந்து கொல்வது ஒருவகையில்‌ மனநிறைவு 
என்றாலும்‌ முழு திருப்தி கிடையாது. முழுமையாக ஒருவரை கட்டுப்படுத்துவது 
அனைவருக்குமே பிடித்தமானது. அதிலும்‌ சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை 
இரையாக பிடிப்பவர்களின்‌ உடலை முக்கியமாக நினைப்பார்கள்‌. எனவேதான்‌ கொன்றாலும்‌ 


74 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கூட உடலை அஸ்மா கடை பாய்‌ போல நறுவிசாக துண்டு துண்டாக்கி ஆவலைத்‌ 
தீர்த்துக்கொள்கிறார்கள்‌. 


இப்படி ஏக்கமான ஆட்கள்‌ சிலர்‌ உண்டு. பிறர்‌ பெண்களின்‌ உடலை வெயிட்‌ அதிகமாக 
இருக்கிறது. எப்படி லிஃப்டில்‌ தூக்கிக்கொண்டு போவது, வாசல்‌ வழியாக போனால்‌ உடலைப்‌ 
பார்த்துவிடுவார்களே, எனது கார்‌ வெயிட்‌ தாங்காதே என நினைப்பவர்கள்‌ நிறையப்‌ பேர்‌ 
உண்டு. எனவே, உடலை துண்டு துண்டாக நறுக்கினால்‌ எளிதாக கறுப்பு நிற பாலீத்தின்‌ பையில்‌ 
தூக்கிக்கொண்டு செல்லலாம்‌. திசைக்கு ஒன்றாக தூக்கி எறிந்தால்‌ காவல்துறையினர்‌ மூக்கை 
சுழித்துக்கொண்டு தேடிக்கொண்டு திரிவார்கள்‌. உடலை கண்டுபிடித்தாலும்‌ கூட புதிர்களை 
தேடி ஒன்றாக சேர்ப்பது போல அடையாளம்‌ கண்டுபிடிப்பது கடினம்‌. 





இதெல்லாம்‌ ஒருவரைக்‌ கொன்று உடலை துண்டாக வெட்டி எறிவதற்கு முக்கியமான காரணம்‌. 


75 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


36 


உடல்‌ உறுப்புகள்தான்‌ என்‌ சாலட்‌! 


௮௯. = இரையாக பிடித்தாலுமே 


அவர்களை மேலும்‌ 
துன்புறுத்தவேண்டும்‌. 
கொன்றாலும்‌ பிணத்துடன்‌ உறவு 
கொண்டாலும்‌ மன திருப்தி 
ஏற்படாதபோது என்ன செய்வது? 
இங்குதான்‌ உடல்‌ பாகங்களை 
வெட்டி சமைத்து சாப்பிடுவது 
வருகிறது. அப்படி சாப்பிடுவதன்‌ 
மூலம்‌ இறந்தவர்களோடு சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌ தங்களை 
இணைத்துக்கொள்வதாக காவல்துறை விசாரணையில்‌ கூறியிருக்கிறார்கள்‌. இது 
எந்தளவு சாத்தியம்‌ என்பதை பற்றி அவர்கள்‌ கவலையே படுவதில்லை. இதெல்லாம்‌ 
நடப்பது அவர்களுடைய உலகில்‌ என்பதால்‌, பிறரைப்‌ பற்றி மக்கள்‌ கருத்து 
பற்றியெல்லாம்‌ அணுவளவும்‌ கவலைப்படுவதில்லை. 





போஸ்‌ கொடுப்பது முக்கியம்‌! 


கொன்றவர்களை குறிப்பிட்ட போஸில்‌ வைத்துவிட்டு செல்வது சிலருடைய பழக்கம்‌. 
எதற்கு என்று கேட்கிறீர்களா? எல்லாமே அதிகாரத்தை உணர்த்துவதற்காகத்தான்‌. 
இந்தவகையில்‌ அவர்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடிகிறதே? காவல்துறை 
புகைப்படக்கார ரோடு வந்து கொலை செய்யப்பட்டவர்களை புகைப்படம்‌ எடுப்பார்கள்‌. 


76 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 





இதனால்‌ இறந்தவர்களின்‌ உடல்‌ எப்படி கிடந்தது என்பது வரலாற்றில்‌ பதிவாகிறதே? 
இந்த வாய்ப்பை யாராவது விட்டுக்கொடுப்பார்களா என்ன? 


பெரும்பாலான கொலைகார ர்களைப்‌ பொறுத்தவரை ஒருவரைக்‌ கொன்றவுடன்‌ ஆபீஸ்‌ 
முடிஞ்சுது, வீட்டுக்கு போகலாம்‌ என்பதுபோல டைம்‌ டேபிள்படி கிளம்பிவிடுவார்கள்‌. 
சிலர்‌ மட்டும்‌ எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டுமே என கொன்ற உடல்களை 
குறிப்பிட்ட போஸ்களில்‌ அமைத்துவிட்டு செல்கின்றனர்‌. குற்றங்களை பதிவு 
செய்பவர்கள்‌ குறிப்பிட்ட போஸ்களில்‌ உடல்‌ கிடப்பதைக்‌ கண்டுபிடித்துவிடுகிறார்கள்‌. 


டேனி ரோலிங்‌ என்பவர்‌, அவர்‌ செய்த கொலையை யார்‌ பார்க்கிறார்களோ அவர்கள்‌ 
வாழ்நாளில்‌ மறக்கவே முடியாத அதிர்ச்சிக்கு ஆளாவார்கள்‌. அந்தளவு கொலை 
செய்யப்பட்டவரை சித்திரவதை செய்து கொன்றிருப்பார்‌, கதவை திறந்து பார்ப்பவர்‌, 
பெரும்‌ பீதிக்கு உள்ளாகும்படி தலையை வெட்டப்பட்ட முண்டம்‌ மட்டும்‌ நாற்காலியில்‌ 
உட்கார வைக்கப்பட்டிருந்தால்‌ எப்படியிருக்கும்‌? அப்படி போஸில்‌ வைத்துவிட்டு 
செல்வது இவரது ஸ்டைல்‌. 


77 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


37 


புகைப்படம்‌ எடுத்தால்‌ பொக்கிஷம்‌! 


தேவையான நபர்களை 
பின்தொடர்ந்து கடத்தி 
கொல்வதில்தான்‌ பெரும்பாலான 
சீரியல்‌ கொலைகார ர்கள்‌ 
ஈடுபடுவார்கள்‌. அதனை 
ஆவணப்படுத்தி பிவிஆர்‌ 
சினிமாஸில்‌ பின்னாளில்‌ 
திரையிடலாமே என யோசிக்கும்‌ 
அளவுக்கு அவர்களுக்கு நேரம்‌ 
இருக்காது. 





பாலியல்‌ ரீதியாக துன்புறுத்தி 
வல்லுறவு செய்யும்‌ சைக்கோ 


கொலைகாரர்கள்‌, தங்களது சித்திரவதைகளை ஆவணப்படுத்துவார்கள்‌. புகைப்படம்‌, வீடியோ, 


ஆடியோ என பலவாறாக பதிவு செய்து தங்களது செயல்களை தாங்களே பார்த்து சபாஷ்டா 
மாப்ளே என சொல்லிக்கொள்வார்கள்‌. 


இதில்‌ முக்கியமான பிரச்னை, இப்படி ஆவணப்படுத்தும்‌ பழக்கம்‌ ஆபாசப்‌ படங்களை 
விரும்புபவர்கள்தான்‌ செய்வார்கள்‌. இவர்களின்‌ பாலியல்‌ வல்லுறவு வன்முறையின்‌ 
உச்சகட்டமாக இருக்கும்‌. இதனை மட்டும்‌ காவல்துறையினர்‌ கைப்பற்றி விட்டால்‌ போதும்‌. 
ஆயுள்தண்டனை அல்லது மரணதண்டனை என இரண்டே வாய்ப்புகள்தான்‌ நீதிபதிக்கு 
இருக்கும்‌. அவர்‌ பெரும்பாலும்‌ சாகும்வரை சிறை என்பதை தேர்ந்தெடுப்பார்‌. 


78 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 





இயான்‌ பிராடி, மைரா என்ற இருவருக்கும்‌ ஹிட்லரின்‌ மெயின்‌ கெம்ப்‌ நூல்‌ பிடிக்கும்‌. அதில்‌ 
வதை முகாம்கள்‌ எழுதப்பட்ட பகுதிதான்‌ அவர்களது விருப்பம்‌. இதனால்‌ ஊக்கம்‌ 
பெற்றவர்கள்‌ சிறுவர்களை கடத்தி வந்து அவர்களை வல்லுறவு செய்து கொன்றனர்‌. தங்களது 
செயல்பாடுகளை ஆவணப்படுத்தி வைத்ததுதான்‌ முக்கியமான நிகழ்ச்சி. 


பொருட்களை எடுக்கலாமா? 


கொலை செய்யப்பட்டவர்களின்‌ உடல்களிலிருந்து பிரேஸ்லெட்‌, செயின்‌,வாட்ச்‌, போன்‌ என 
சில பொருட்களை மட்டுமே சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ எடுப்பார்கள்‌. அதை பிறருக்கு பரிசாக 
கொடுக்கும்‌ தவறை அவர்கள்‌ செய்வதில்லை. அப்படி செய்தால்‌, மாட்டிக்கொள்வோம்‌ 
என்பதை அவர்கள்‌ அறிவார்கள்‌. எனவே, இறந்தவர்களின்‌ நினைவாக அவர்கள்‌ 
பயன்படுத்திய சில பொருட்களை தங்களிடம்‌ வைத்துக்கொள்வார்கள்‌. மற்றபடி 
விலையுயர்ந்த பொருட்களை பல்‌ விளக்காமல்‌ ஜிலேபி தின்னும்‌ சேட்டு கடையில்‌ வைத்து 
காசு வாங்கிக்கொள்வார்கள்‌. அப்போதுதான்‌ வாகனத்திற்கு பெட்ரோல்‌ பிடிக்க முடியும்‌. 


38 


கொல்வதே இனிது! 


79 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


கொலை செய்யும்போது, ஒருவரைக்‌ கொல்வதே 
சீரியல்‌ கொலைகார ர்களுக்கு பாலுறவின்‌ உச்ச 
இன்பத்தை கொடுக்கிறது. அதனை எப்படி 
சித்திரவதை மூலம்‌ நீட்டிப்பது என்பதை மட்டுமே 


அவர்கள்‌ யோசிப்பார்கள்‌. 


இப்போது இந்தியாவில்‌ ராஃபியா என்ற முஸ்லீம்‌ 
பெண்ணை கூட்டு வல்லுறவு செய்து 
கொன்றிருக்கிறார்கள்‌. கழுத்தை அறுத்து, 
மார்பகங்களை வெட்டிஎடுத்தது, கழுத்தை 
அறுத்தது ஆகியவற்றை அவர்‌ குற்றுயிராக 
இருக்கும்போது செய்திருக்க வாய்ப்புகள்‌ அதிகம்‌. 
ஊழலை வெளியே சொல்லிவிடுவார்‌ என 
நினைத்து துறைசார்ந்த அதிகாரிகளே இதனை 
செய்திருக்கிறார்கள்‌. 


இதன்மூலம்‌ அந்த கொலைகாரர்கள்‌ தங்களது 
அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார்கள்‌. இதில்‌ 
மாறுபாடான விஷயம்‌, வல்லுறவு என்பதுதான்‌. பொதுவாக சீரியல்‌ கொலைகார ர்களுக்கு 
இரையை கொல்வதே முக்கியம்‌. அதில்‌ உடலை வெட்டுவது, கண்களை தோண்டி வெளியே 
எடுப்பது, பாலுறுப்பில்‌ கண்ணாடி பாட்டில்களை திணிப்பது, அமிலத்தை ஊற்றி முகத்தை 
சிதைப்பது ஆகியவை நடக்கும்‌. ஆனால்‌ வல்லுறவை பெரும்பாலும்‌ அவர்கள்‌ 








செய்வதில்லை. விந்தணுக்களை வைத்து குற்றவாளிகளை நெருங்கும்‌ வாய்ப்பு அதிகம்‌ 
என்பதை அவர்கள்‌ உணர்ந்திருக்கிறார்கள்‌. 


இயல்பான ஒருவருக்கு ஏற்படும்‌ பாலுறவு இச்சை, சீரியல்‌ கொலைகாரர்களுக்கு ஏற்படாது. 
அவர்களுக்கு கொலை செய்தபிறகு வீடு சென்றாலும்‌ விதம்விதமாக சித்திரவதை செய்து 
கொன்றதை நினைத்து சுய இன்பம்‌ அனுபவிப்பார்கள்‌. கொலையாளியை கொன்றுவிட்டு 
கூடுதலாக நேரம்‌ கிடைத்தால்‌ அங்கேயே சுய இன்பம்‌ அனுபவிப்பதும்‌ உண்டு. இதிலிருந்து 
நாம்‌ தெரிந்துகொள்ளவேண்டியது. ஒருவரின்‌ உடல்‌ மீதான முழு அதிகாரத்தை சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அதுதான்‌ அவர்களை வலிமையாக்குகிறது. சாதாரண 
உலகில்‌ அவர்களை யாருக்கும்‌ பிடிக்காது. ஆனால்‌ அவர்கள்‌ அவர்களுக்கு என உருவாக்கிய 
உலகில்‌ அவர்கள்தான்‌ நாயகன்‌. பிறர்‌ அனைவருமே பொருட்கள்‌ போலத்தான்‌. அவர்கள்‌ 
அப்படித்தான்‌ அவர்களை கருதுகிறார்கள்‌. 


குற்றம்‌ கண்ணில்‌ தெரியாது 


நோய்‌ பயம்‌ காரணமாக, காவல்துறையிடம்‌ பிடிபடக்கூடாது என்பதற்காகவும்‌ கூட 





வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


ஆணுறையை சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. ஐ சா தி டெவில்‌ படத்தில்‌ 
வரும்‌ வில்லன்‌ இந்த ரகத்தைச்‌ சேர்ந்தவர்‌. பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி புணர்பவன்‌, 
அதனை குரூரமாக செய்வதால்‌ வலி ஏற்படும்‌. சந்தோஷத்தோடு வலியும்‌ ஏற்படுத்துவான்‌ என 
அவனது நண்பன்‌ இதைப்பற்றி பேசுவான்‌. இந்த மனநிலைதான்‌ முக்கியமானது. 





பெண்ணை கொன்றுவிட்டு அவள்‌ உடலை பக்கத்தில்‌ வைத்தபடி சுய இன்பம்‌ அனுபவிப்பதும்‌ 


வல்லுறவு செய்ததற்கு ஒப்பானதே. இதை எப்படி இல்லை என்று கூறமுடியும்‌. விந்து முந்துதல்‌, 


விந்தணுக்கள்‌ குறைவாக உள்ள பிரச்னை கொண்ட கொலைகாரர்கள்‌ பெண்களை தாக்கி , 
உணர்விழந்த பிறகுஅவர்களை வல்லுறவு செய்வார்கள்‌. இதனால்‌, அவர்களின்‌ பாலுறுப்புகள்‌ 





கடுமையாக பாதிப்பு அடையும்‌. இதனை பெண்கள்‌ தாமதமாகவே உணர்வார்கள்‌. 


39 


தோல்வி கொலைகளை தடுக்குமா? 


சீரியல்‌ கொலைகார ர்களைப்‌ 
பொறுத்தவரை படத்தில்‌ வருவது 
போலவே டன்‌ கணக்கில்‌ ஈகோ 
கொண்டவர்கள்‌. இதனால்‌ 
தோல்வி என்று வந்தால்‌ 
கவலையில்‌ கன்னத்தில்‌ 
கைவைத்து 
உட்கார்ந்துவிடுவார்கள்‌. 





எப்போதும்‌ செய்யும்‌ விஷயத்தில்‌ 

தோற்கவே கூடாது என நினைத்து 
அனைத்து விஷயங்களையும்‌ செய்வார்கள்‌. ஆனால்‌ எப்படி அனைத்தும்‌ 
வெற்றியடையும்‌? பெண்கள்‌, பணம்‌, வேலை என அனைத்தும்‌ சுபமாக அவர்களிடம்‌ 


61 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 





இருந்தால்தான்‌ விஷயங்களை கொஞ்சமேனும்‌ திட்டமிட்டு செய்வார்கள்‌. 
இல்லையெனில்‌ எல்லாமே கஷ்டம்தான்‌. 


நான்‌ அவர்களை காயப்படுத்த நினைக்கவில்லை. கொல்லவே நினைத்தேன்‌ என்று 
சீரியல்‌ கொலைகாரர்‌ டேவிட்‌ பெர்கோவிட்ஸ்‌ சொன்னதை திரும்ப திரும்ப படியுங்கள்‌. 
அதில்‌ அவரின்‌ தொனி என்னவாக இருக்கிறது? அதேதான்‌. இப்படித்தான்‌ அவர்களின்‌ 
மனநிலை இருக்கும்‌. பிறரைக்‌ கட்டுப்படுத்தவேண்டும்‌ என்பதுதான்‌ இவர்களின்‌ 
கொலைகளுக்கும்‌, தாக்குதலுக்கும்‌, வல்லுறவுக்கும்‌ பின்னாலுள்ள ஒரே எண்ணம்‌. 


ஒரு கி.மீக்குள்‌ ஒரு கொலை 


இப்படி வீடு உள்ள இடத்திலிருந்து ஒரு கி.மீ. குள்‌ கொலைகளை செய்வது வசதி. அதிக 
பேரின்‌ கண்களில்‌ படவேண்டியதில்லை. பொதுப்போக்குவரத்தைப்‌ பயன்படுத்தியே 
வீடு வந்து சேர்ந்துவிடலாம்‌. ரிஸ்க்‌ குறைவு என்பதால்‌ இப்படி 
கொல்லப்படுபவர்களுக்கான ஆட்களை சீரியல்‌ கொலைகார ர்கள்‌ தேர்ந்தெடுக்கிறார்கள்‌. 


ஜான்‌ ஜெரார்ட்‌ ஸ்காஃபெர்‌ என்பவர்‌ புளோரிடாவில்‌ காவல்துறை அதிகாரியாக 
இருந்தார்‌. காலையில்‌ கிளம்பி வேலைக்கு செல்லும்போது பார்க்கும்‌ டீனேஜ்‌ பெண்களை 
பிடித்து கயிற்றால்‌ கட்டி புதர்களுக்கு அடியில்‌ கட்டிவைத்து விட்டு செல்வார்‌. பிறகு 
வேலை முடிந்தபிறகு வந்து நிதானமாக ரசித்து வல்லுறவு செய்துவிட்டு கொல்வார்‌. 
இவரை எப்படி கண்டுபிடிப்பது? காரணம்‌, காலையில்‌ அவர்‌ வேலைக்கு சென்றதற்கான 
ஆதாரம்‌ இருக்கிறதே? இப்படி யோசித்து கொலைகளை செய்பவர்கள்‌ அதிகம்‌. 


62. 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


40 


எப்படி பாதுகாப்பாக இருப்பது? 


சீரியல்‌ கொலைகார ர்களைப்‌ 
பொறுத்தவரை இருட்டான 
பார்க்கிங்‌, தனியாக நடைப்பயிற்சி 
செய்பவர்கள்‌ என்று பார்த்துத்தான்‌ 
பெண்களை தாக்குவார்கள்‌. 
இதனால்‌ பெரும்பாலான பொது 
இடங்களில்‌ உடற்பயிற்சிகளை 
செய்யலாம்‌. முடிந்தவரை தற்காப்பு 
பயிற்சிகளை கற்றுக்கொள்வதும்‌ 
நல்லது. முந்தைய 
அத்தியாயங்களில்‌ சொன்னது 





போல உடல்‌ வலுவான பெண்களை சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ தேர்ந்தெடுப்பதில்லை. காரணம்‌, 
அவர்களை கையாள்வது கடினம்‌ என்பதுதான்‌. 


ஆண்களை கொல்லுவது எப்போதுமல்ல 


பெரும்பாலும்‌ ஆண்களை மட்டுமே கொல்லுவது என்பது அனைத்து சீரியல்‌ 
கொலைகாரர்களின்‌ விஷயத்திலும்‌ நடைபெறுவதில்லை. ஒரினச்சேர்க்கையாளர்கள்‌ இந்த 
விவகாரத்தில்‌ அதிகம்‌ கொல்லப்பட்டுள்ளனர்‌. வெளிநாடுகளில்‌ ஒரினச்சேர்க்கையாளர்கென 
தனி கிளப்புகள்‌ செயல்படுகின்றன. இங்கு செல்லும்‌ ஒருவர்‌ எளிதாக தனக்கு தேவையான 
இணையை தேர்ந்தெடுக்க முடியும்‌. மத ரீதியான நாடுகளில்‌ தன்பாலின ஈர்ப்பு சட்டப்படி தவறு 


83 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


என்று கூறலாம்‌. ஆனால்‌ வளர்ந்த உலக நாடுகள்‌ இதனை ஏறத்தாழ ஏற்றுக்கொண்டு விட்டனர்‌. 


தன்‌ பாலின ஈர்ப்பாளர்களை எளிதாக அழைத்துச்சென்று அவர்களின்‌ வீட்டிலேயே கொன்று 
விட்டு சென்ற சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ உண்டு. இந்த விஷயத்தைப்‌ பொறுத்தவரை 
அவர்களும்‌ விலைமாதுக்களைப்‌ போன்றவர்கள்தான்‌. காவல்துறையும்‌ இவர்களைப்‌ 
போன்றவர்களை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. 


ஓரினச்சேர்க்கையாளர்கள்‌ தங்களைப்‌ போலவே உள்ளவர்களை கொலை செய்வதை 
விரும்புவதில்லை. இவர்கள்‌ பெண்கள்‌ அல்லது சாதாரண ஆண்களை கொலை செய்ய 
நினைக்கிறார்கள்‌. இதற்கு காரணம்‌, இயல்பான உலகில்‌ இவர்கள்‌ எண்ணத்திற்கு எந்த மதிப்பும்‌ 
இல்லாமல்‌ தோற்றுப்போய்‌ இருப்பதுதான்‌. இதனால்‌ பெண்களை அல்லது ஆண்களை 
கொல்வதன்‌ மூலம்‌ வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக நினைக்கிறார்கள்‌. 


குழந்தைகள்‌ பலியாவதற்கு காரணம்‌! 


முப்பது வயது பெண்ணை மிரட்டி பணிய வைப்பதை விட எட்டுவயது சிறுவனை எளிதாக 
மிரட்டிவிடமுடியும்‌. மேலும்‌ இவர்களை எளிதாக கடத்திவிட முடியும்‌. வீட்டிற்கு வெளியில்‌, 


விளையாட்டு மைதானம்‌, பள்ளி என பல்வேறு இடங்களில்‌ சிறுவர்கள்‌ கிடைப்பார்கள்‌. 


சீரியல்‌ கொலைகாரர்களுக்கும்‌, பெடோபிலோ எனும்‌ குழந்தைகளை பாலியல்‌ ரீதியாக 
பயன்படுத்துபவர்களுக்கும்‌ நிறைய வேறுபாடுகள்‌ உண்டு. இவர்கள்‌ குழந்தைகள்‌ 
உண்மையை வெளியே சொல்லாதவரை அவர்களை கொல்ல நினைப்பதில்லை. சீரியல்‌ 
கொலைகாரர்கள்‌, சிறுவர்களை கடத்தும்‌ நோக்கமே அவர்களைக்‌ கொல்வதுதான்‌. இதில்‌ 
கூடுதலாக அவர்களை சித்திரவதை செய்து, வலியில்‌ அலறுவதை ரசித்துக்‌ கொல்வார்கள்‌. 


உதாரணமாக வேய்ன்‌ வில்லியம்ஸ்‌ என்பவர்‌, சிறுவர்களை, இளம்‌ வயதினரை கடத்திக்‌ 
கொன்று வந்தார்‌. ஆனால்‌ ஒரு கட்டத்தில்‌ அவர்‌ கொன்றவர்களின்‌ உடல்கள்‌ கிடைக்க, 
காவல்துறையின்‌ கவனம்‌ இந்த வழக்கில்‌ திரும்பியது. இதனால்‌ சமூகத்தில்‌ ஒதுக்கப்பட்ட 
விலைமாதுக்கள்‌, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்‌ ஆகியோரை குறிவைத்து கொன்றார்‌. 
இதனால்‌ அவர்‌ பிடிபடுவது தள்ளிப்போனது. தனது ஆசையையும்‌ கைவிடாமல்‌ அவர்‌ 
நிறைவேற்றிக்கொண்டார்‌. 

தங்களது விருப்பமான இரை கிடைக்காதபோதுதான்‌ பெரும்பாலானோர்‌ குழந்தைகளையும்‌, 
இளம்‌ வயதினரையும்‌ தேர்ந்தெடுத்து கொல்கிறார்கள்‌. கிடைக்கிற வாய்ப்பை ஏன்‌ இழக்க 
வேண்டும்‌ என்பதுதான்‌ இதன்‌ பொருள்‌. 


64 


வின்சென்ட்‌ காபோ 


41 


எனக்குப்‌ பிடித்த புத்தகம்‌ 


ஆரா பிரஸ்‌ 


85 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 





சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ பொதுவாக தாங்கள்‌ செய்யும்‌ அனைத்து அட்டூழியங்களுக்கும்‌ 
குரான்‌, பைபிள்‌, இந்து இதிகாசங்கள்‌ என அனைத்தையும்‌ காரணம்‌ காட்டுவார்கள்‌. அதற்காக 
இவர்கள்‌ மத நூல்களை கரைத்து குடித்தவர்கள்‌ என்று நினைக்கவேண்டாம்‌. நீதிமன்றத்தில்‌ 
தண்டனை குறைவாக கிடைக்க இப்படி பேசுவார்கள்‌. மதம்‌ சார்ந்த நம்பிக்கை 





கொண்டவர்களுக்கு இதை எதிர்கொள்வது கடினமாக இருக்கும்‌. 


தான்‌ நினைப்பது சரி, பிறர்‌ செய்வதும்‌, நினைப்பதும்‌ தவறு, உலகமே மோசமாக இருக்கிறது 
என்பதுதான்‌ சீரியல்‌ கொலைகார ர்கள்‌, வல்லுறவு செய்பவர்களின்‌ நினைப்பு. இந்த வாதத்தை 
சரிகட்டத்தான்‌ அவர்கள்‌ பைபிள்‌, குரான்‌, இதிகாச புராணங்கள்‌ , பாத்திரங்களை தேடி நம்‌ கண்‌ 
முன்னே கொண்டு வருகிறார்கள்‌. 


தாங்கள்‌ எடுத்துக்காட்டாக கூறும்‌ பல நூல்களை சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ படித்திருக்கவே 
மாட்டார்கள்‌. கேட்சர்‌ இன்‌ தி ரை என்ற நாவலில்‌ சீரியல்‌ கில்லர்‌ பாத்திரம்‌ ஒன்றை ஜே.டி. 
சாலிங்கர்‌ உருவாக்கியிருக்கிறார்‌. இப்பாத்திரம்‌, தான்‌ செய்வது சரி, பிறர்‌ செய்வது தவறு என 
உறுதியாக நம்பி செயல்படும்‌. ஓரளவுக்கு தன்னைத்தானே விரும்பும்‌ சுயநலமான சீரியல்‌ 
கில்லர்‌ பாத்திரத்திற்கு கால்பீல்டு எனும்‌ பாத்திரம்‌ நல்ல உதாரணம்‌. தி கலெக்டர்‌ என்ற 
நாவலில்‌ பெண்‌ ஒருத்தி தன்னை கடத்திய சீரியல்‌ கொலைகாரரை காதலிப்பாள்‌. இதில்‌ கடத்தல்‌ 
சம்பவங்கள்‌ சிறப்பாக விவரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக, சீரியல்‌ கொலைகாரன்‌ எப்படி தான்‌ 
செய்யும்‌ விஷயங்களுக்கு பிறரை பலிகடாவாக்குகிறான்‌ என்பதை நன்றாக பதிவு 
செய்துள்ளனர்‌. 

சீரியல்‌ கொலைகாரர்களை நாவல்களோ , திரைப்படங்களோ முழுமையாக பிரதிபலித்துவிட 
முடியாது. காரணம்‌, அவர்கள்‌ தங்களுக்காக தாங்களே தனி உலகை உருவாக்கிக்‌ 
கொள்கிறார்கள்‌. இதனை பிறர்‌ புரிந்துகொள்வது கடினம்‌. 


86 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


அதி நாயகன்‌ 


அதிநாயகன்‌ என்றால்‌ எத்தனை பேருக்கு புரியும்‌. ஆம்‌ நாம்‌ பேசுவது சூப்பர்‌ ஹீரோ 
பற்றித்தான்‌. சீரியல்‌ கொலைகாரர்கள்‌ வல்லுறவு, சித்திரவதை, கொலை செய்பவர்கள்‌. 
இவர்கள்‌ பிறருக்கு பயத்தை ஊட்டி அவர்கள்‌ அலறுவதை உயிருக்காக கெஞ்சுவதை பார்க்க 
கேட்க நினைப்பவர்கள்‌. இவர்கள்‌ ஹீரோ எப்படி ஆக முடியும்‌. இவர்கள்‌ பிறரைக்‌ 
கொல்வதற்கான காரணத்தை தாங்களே உருவாக்கிக்‌ கொண்டவர்கள்‌ என்பதால்‌, பிறரை 
ரோல்மாடலாக எடுத்துக்கொள்வது குறைவு. 


ஆங்கிலப்‌ படங்களில்‌ பார்த்திருப்பீர்கள்‌. உலகை அழிக்க வந்த அயலானை புஜபல 
பராக்கிரசாலியான நாயகன்‌ துப்பாக்கியை வைத்து சாதுரியமாக போராடி அழிப்பான்‌. 
ஏறத்தாழ ஒருகட்டத்தில்‌ அயல்‌ கிரக வாசியைப்‌ போலவே 75 சதவீதம்‌ நாயகனும்‌ 
கொலைகாரனாக மாறி விடுவான்தான்‌. ஆனால்‌ அவர்‌ தன்னோடு பிற உயிர்களையும்‌ ஏன்‌ 
உலகையும்‌ காப்பாற்றி வன்முறையில்லாத சமூகத்தை உருவாக்க போராடுகிறார்‌ என்று 
படத்தை முடித்து வைப்பார்கள்‌. 


இதைப்பார்ப்பவர்கள்‌ இரண்டு பேரை தேர்ந்தெடுக்கலாம்‌. ஒன்று, அயலான்‌, இன்னொன்று 
நம்ம நாயகன்‌. இதைப்‌ பார்க்கும்‌ குழந்தைகள்‌, ஆகா, நம்ம நாயகன்‌ எத்தனை பேரை 
போட்டுத்தள்ளுகிறான்‌. ரத்தத்தை பீறிட வைக்கும்‌ இவன்தான்‌ நம்ம நாயகன்‌ என சொன்னால்‌ 
அது அபாய அறிகுறி. உடனே தெரபி கொடுக்கும்‌ மருத்துவரிடம்‌ குழந்தையை 


தூக்கிக்கொண்டு ஓடவேண்டும்‌. கவனம்‌. 


67 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


42 


புத்திசாலியான குற்றவாளி 


முடிஞ்சா என்னைப்‌ பிடி என சொல்லிவிட்டு குற்றங்களை செய்து விட்டு ஓடுபவர்களைத்தான்‌ 
புத்திசாலி என காவல்துறை ஏற்கும்‌. இதில்‌ டாக்டர்‌ ஹெச்‌ ஹெச்‌ ஹோல்ம்ஸ்‌ என்பவரை 
இப்படிக்‌ கூறலாம்‌. இவர்‌ ஸ்வீனி டாட்‌ என்பவரை தனது ரோல்மாடலாக வரித்துக்கொண்டு 
வேலை செய்தார்‌. 


ஸ்வீனி டாட்‌ என்பவர்‌ நாவிதராக வேலை செய்து வந்தார்‌. அவரைப்‌ பொறுத்தவரை 
முடிவெட்டுவது, ஷேவிங்‌, அண்டர்‌ ஷேவிங்‌ என்பதெல்லாம்‌ ஹாபி. முழுநேர வேலை, சேரில்‌ 
உட்கார்ந்தவர்கள்‌ அப்படியே கீழேயுள்ள அறைக்கு லிவரைத்‌ தள்ளி கொண்டுபோய்‌ சேர்த்து 
கொல்வதுதான்‌. பிறகு அவர்களின்‌ பணத்தை திருடிக்கொண்டு உடலை அழித்துவிடுவது. 


68 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


இவரைப்‌ பற்றிய செய்தியைப்‌ படித்த ஹோல்ம்ஸ்‌ உடனே தனது வழியைத்‌ 
தேர்ந்தெடுத்துவிட்டார்‌. இவர்‌, வேடிக்கை மற்றும்‌ லாபத்திற்காக கொலைகளை செய்யத்‌ 
தொடங்கினார்‌. ஹோட்டல்‌ ஒன்றைக்‌ கட்டி அதில்‌ தான்‌ கூட்டி வரும்‌ இரைகளை சித்திரவதை 
செய்வதற்கான அறைகளை அமைத்தார்‌. அலறல்‌ கேட்காத சவுண்ட்‌ ப்ரூப்‌ வசதி, சித்திரவதை 
அறைகள்‌, உடலை வேக வைக்கும்‌ ஸ்டவ்‌ என வேற லெவலில்‌ அமைத்தார்‌. தனது காதலிகள்‌, 
மனைவிகள்‌, வணிக பங்காளிகள்‌, குழந்தைகள்‌ என ஏராளமானோரை தடயமே இல்லாமல்‌ 
கொன்று அமிலத்தில்‌ கரைத்தார்‌. காவல்துறை கூட இரண்டு சிறுவர்களை தேடி வந்து 
அவர்களின்‌ உடல்களை பெட்டியில்‌ கண்டுபிடித்துதான்‌ ஹோல்ம்ஸை பிடித்தது. 


முரட்டுத்தனமாக கொலைகாரர்‌ 


பாபி ஜோ லியோனார்ட்‌ என்பவரை இந்த வகையில்‌ கூறலாம்‌. தனது இளம்பருவ 
வாழ்க்கையை வர்ஜீனியாவில்‌ சிறைக்கம்பிகளுக்கு பின்னே கழித்தார்‌. இவர்‌, பதிமூன்று வயது 
சிறுமியை கற்பழித்தார்‌. பிறகு கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றார்‌. அவள்‌, 
நினைவிழந்ததை இறந்துபோய்விட்டாள்‌ என நினைத்துக்கொண்டார்‌. ஆனால்‌ அந்த சிறுமி, 
உயிர்பிழைத்து நேரடியாக போலீசாரை அழைத்து புகாரை எழுதியே கொடுத்துவிட்டாள்‌. 
அப்புறம்‌ என்ன, பாபியை பிடித்து நிக்கரை கழற்றி அடித்தார்கள்‌. ஆனால்‌ பாபிக்கு தான்‌ என்ன 
தப்பு செய்தோம்‌ என்றே தெரியவில்லை. போலீசாரிடமே கேட்டுவிட்டார்‌. அவர்களும்‌ 
சிறுமியைக்‌ கைகாட்டினார்கள்‌. பாபியைப்‌ பொறுத்தவரை அதை அவர்‌ கடந்துவிட்டார்‌. 
அவள்‌ இறந்துவிட்டாள்‌ நான்தான்‌ கொன்றேனே என கூறினார்‌. 


இப்படி லொள்ளு பேசினாலும்‌ குற்றத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. முப்பது 
ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில்‌ காலம்‌ தள்ளவேண்டியிருந்தது. 


உண்மையை ஒப்புக்கொண்ட கொலைகாரர்‌ 


சீரியல்‌ கொலைகார ர்களைப்‌ பொறுத்தவரை தான்‌ நிறைய கொலைகளை செய்தோம்‌ என 
கற்பூரம்‌ ஏற்றி அணைத்து சத்தியம்‌ செய்தாலும்‌ போலீசார்‌ நம்பினாலும்‌ நீதிபதி நம்பமாட்டார்‌. 
கொன்றதற்கு ஏதாவது சாட்சி வேண்டுமே? 





டென்னிஸ்‌ ராடர்‌ என்பவர்‌ பிடிகே கொலைகாரராக குற்றம்சாட்டப்பட்டார்‌. இவர்‌ தான்‌ செய்த 
கொலைகளைப்‌ பற்றி நுட்பமாக தகவல்களை நீதிமன்றத்தில்‌ சொன்னார்‌. இதனை டிவியிலும்‌ 
ஒளிபரப்பினார்கள்‌. சில கொலைகளில்‌ தொடர்பு இருந்தாலும்‌ பெரும்பாலான 
கொலைகளுக்கும்‌ இவருக்கும்‌ உள்ள தொடர்பை முழுமையாக விளக்க முடியவில்லை. 


திகில்‌ ஏற்படுத்திய கொலைகாரர்‌ 


ஜான்‌ முகமது, லீ மால்வோ, டி.சி. ஸ்னைப்பர்ஸ்‌ ஆகியோரைப்‌ பற்றிய செய்திகள்‌ மக்களை 
பெரிதும்‌ பயமுறுத்தின. பொதுவாக சீரியல்‌ கொலைகாரர்களைப்‌ பொறுத்தவரை குறிப்பிட்ட 
ஆட்களை மட்டுமே கொல்வார்கள்‌. இதனால்‌ பிறரைப்‌ பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 
ஆனால்‌ டிசி ஸ்னைப்பர்ஸ்‌ நேரடியாக நகர மக்களை நோக்கி களமிறங்கினார்கள்‌. எந்த இனம்‌, 


69 


வின்சென்ட்‌ காபோ ஆரா பிரஸ்‌ 


மதம்‌, ஆண்‌, பெண்‌ என பார்க்காமல்‌ கொலைகளை செய்தார்கள்‌. 


பேருந்து நிறுத்தம்‌, பெட்ரோல்‌ பங்க்‌, கார்‌ நிறுத்தம்‌, பள்ளி என எந்த இடத்தில்‌ எப்போது 
வேண்டுமானாலும்‌ கொலைகள்‌ நடக்கும்‌ என்ற நிலை இருந்தது. இதனால்‌ எந்த இடமும்‌ 


பாதுகாப்பான இடமே இல்லை என்று மக்கள்‌ பயந்தனர்‌. பயத்தை மனதில்‌ மறைக்க 








பாட்டுபாடியபடி பலரும்‌ நடந்தனர்‌. மக்கள்‌ பலரும்‌ வீட்டை விட்டுக்கூட வெளியே 
வரவில்லை. தி நேஷன்‌ வான்ட்ஸ்‌ டு நோ என டிவியில்‌ அலறுவார்களே அந்தளவு நாட்டையே 
திகிலில்‌ உறைய வைத்த மனிதர்கள்‌ இவர்கள்‌. 


நிறைவு பெற்றது. 


நூலை எழுத ஊக்கமளித்த நூல்‌, வலைத்தளங்கள்‌ 
தி கில்லிங்‌ ஸ்போர்ட்‌, பாட்‌ ப்ரெளன்‌ 
க்ரைம்‌ இன்வெஸ்டிகேஷன்‌ வலைத்தளம்‌ 


தேசிய நாளிதழ்‌ செய்திகள்‌ 


90 


வின்சென்ட்‌ காபோ 


ஆரா பிரஸ்‌ 


91 


